


கீழ்வேளூர்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
பாடல்கள்‌ .ஐம்பது 


தொகுப்‌்பாசிரியா்கள்‌ 


திரு து.ஆதனபாண்டிய௰ன்‌ _ பேராசிரியா்‌ 
திருமதி ஞானா குலேந்திரன்‌ இணைப்பேராசிரியர்‌, 
திருமதி இ. அங்கையற்கண்ணி ... விரிவுரையாளர்‌. 





இசைத்துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


[$14:81-7090-163-9 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு: 144 


திருவள்ளுவர்‌ ஆண்டு 2022 ஐப்பசி_அக்டோபர்‌ 199] 


நூல்‌ : கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
்‌ பாடல்கள்‌ ஐம்பது 

தொகுப்பு : இசைத்துறை 

பதிப்பு : முதற்பதிப்பு 199] : 

விலை : ரூ. 25. 

அச்சு 


: தமிழ்ப்‌ பல்கலைக்கழக அச்சகம்‌, 
கஞ்சாவூர்‌. 





ஆ 


கீழ்வேளூர்‌ எஸ்‌. மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


தோற்றம்‌ மறைவு 
10_2_1906 2_4_197] 


சி. பாலசுப்பிரமணியன்‌, . தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
எம்‌.ஏ, எம்.லிட்‌, பி.எச்டி, தஞ்சாவூர்‌ ... 513 005 
துணைவேந்தர்‌ 


அணிந்துரை 


கீழ்வேஞா்‌[ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவார்களை நான்‌ நன்கு அறிவேன்‌. 

1958._ஆம்‌ ஆண்டு தொடங்கி சென்னைத்‌ தமிழ்‌ இசைச்சங்கத்தின்‌ பண்‌ ஆராய்ச்சிக்‌ 
கூட்டத்தில்‌ பெரியவர்கள்‌ பலருடன்‌ _ இயற்றமிழ்‌ வித்தகர்கள்‌, இசைப்‌ 
பேரறிஞர்கள்‌, நாடகச்செல்வர்கள்‌, நாட்‌.டியப்பேரொளிகள்‌ பலருடனும்‌ மகிழ்ந்து 
பழகும்‌ வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அண்ணாமலை மன்றம்‌ பல்வேறு துறை 
அறிஞர்களை ஆண்டுதோறும்‌ கண்டுவருகிறது. ஐம்பது அறுபதுகளில்‌ கீழ்வேளூர்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ பண்‌ ஆராய்ச்சிக்‌ கூட்டத்தில்‌ கலந்து 
கொள்வார்கள்‌. இசைத்தொடர்பான தம்‌ கருத்தை எடுத்து மொழிவார்கள்‌. 
நூற்றுக்கணக்கான தமிழ்ப்பாடல்களை இயற்றித்‌ தமிழ்‌ இசைக்கு வாழ்வும்‌ வளமும்‌ 
சேர்த்துள்ள அவர்கள்‌ இசை வகுப்பதிலும்‌ தலைசிறந்து விளங்கினார்கள்‌. 
அவர்கள்‌ சுரம்‌ அமைத்த *ரக்தி இராகங்கள்‌' அறிஞரால்‌ பாராட்டப்‌ 
பெறுவனவாகும்‌. பழைய இசை மரபைக்காத்து ௮ம்மரபின்‌ வழியே பாடல்கள்‌ 
இயற்றிச்‌ சுரதாளக்‌ குறிப்புகளும்‌ கண்ட அவர்‌ இசை உலகிற்கு ஒரு நற்பேறாய்‌ 
வாய்த்தவர்‌ ஆவர்‌. பழைய மரபைக்‌ காக்கும்‌ தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
அவர்‌ இயற்றிய பாடல்களில்‌ ஐம்பது பாடல்களைத்‌ தேர்ந்தெடுத்து அவர்களே 
அப்பாடல்களுக்கு எழுதி வைத்துள்ள சுரதாளக்‌ குறியீடுகளையும்‌ கொண்டு 
இந்நூலை வெளியிடுகின்ற து. 


என்‌ அன்பு நண்பரும்‌ தமிழ்‌ இசைச்சங்கத்தில்‌ தொடக்க நாள்‌ தொட்டுத்‌ 
தொண்டாற்றி வருபவரும்‌ இசைமணியும்‌ கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
அவர்களின்‌ உறவினருமான திரு. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்‌, நான்‌ தமிழ்‌ இசைச்‌ 
சங்கம்‌ செல்லும்போதெல்லாம்‌ இப்பாடல்கள்‌ வெளிவரவேண்டுவதன்‌ அவசியத்தை 
வற்புறுத்தினார்கள்‌. அருமையும்‌ இனிமையும்‌ இணைந்த இப்பாடல்கள்‌ சுரதாளக்‌ 
குறிப்புகளோடு நூல்வடிவில்‌ இப்போது வெளிவருகின்றது. இப்பாடல்களை 
எங்களுக்கு அளித்து உதவிய கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
மகனார்‌ திரு கீ.மீ. ஞானசேகரன்‌ அவர்களுக்கு எங்கள்‌ நன்றி. இந்நூல்‌ வெளிவர 
உறுதுணை புரிந்த தமிழ்ப்‌ பல்கலைக்கழக இசைத்துறைமினர்க்கு என்‌ நன்றி. 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ முத்தமிழ்‌ வளர்ச்சிக்கு முறையாகத்‌ 
தொண்டாற்றிவருகிறது; இனியும்‌ முழுமையாகத்‌ தொண்டாற்றிவரும்‌ என்று நான்‌ 
உறுதி கூறிக்‌ கொள்கின்றேன்‌. தமிழிசை உலகம்‌ இந்நூலினைப்‌ பெற்றுப்‌ பயன்‌ 
கொள்ளுவதாகுக! 


23,1091 “சி. பாலசுப்பிரமணியன்‌ 


முன்னுரை 


கீழ்வேளூர்‌... மீனாட்சிசுந்தரம்‌ , பிள்ளையவர்கள்‌ 1 நூற்றுக்கணக்கான தமிழ்ப்‌' 
பாடல்களை இயற்றித்‌ தமிழிசைக்கு வளஞ்சேர்த்துள்ளார்கள்‌. . சொல்‌ நயமும்‌ 
பொருள்‌ வளமும்‌ கொண்ட தம்முடைய பாடல்களுக்குத்‌ தோடி, சங்கராபரணம்‌, 
தன்யாசி, பியாகடை போன்ற நுட்ப சுருதிகள்‌ கொண்ட சுரங்களுடன்‌ அமைந்த 
இன்சுவை இராசங்களில்‌ (ரக்தி இராகங்கள்‌] இவரே மரபு முறையில்‌ இசை 
அமைத்துள்ளது பாராட்டுதற்குரியது. 


இவர்‌ இயற்றியுள்ள பாடல்கள்‌ சுரதாளக்‌ குறிப்புகளுடன்‌ அச்சிடப்பட்டு 
நூல்களாக வெளியிடப்‌ படாவிட்டால்‌ அருமையான அந்த இசை மரபு. 
அழிந்துவிடக்கூடும்‌. அ௮ம்மரபு பாதுகாக்கப்பட வேண்டும்‌ என்னும்‌ நோக்கோடு 
பிள்ளையவர்களின்‌ பாடல்களுள்‌ சிலவற்றை ஒரு நூலாக வெளியிடவேண்டும்‌ 
எனத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தர்‌ மாண்புமிகு முனைவர்‌ 
சி. பாலசுப்பிரமணியன்‌ அவர்கள்‌ என்னைப்‌ பணித்துள்ளார்கள்‌. அவற்றை ஒரு 
நூலாசு வெளியிடுவதற்குப்‌ பிள்ளையவர்கள்‌ இயற்றிய பாடல்களில்‌ ஐம்பது 
பாடல்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள்‌ - எழுதி வைத்துள்ள 
பாடல்களையும்‌ சுரதாளக்‌ குறியீடுகளையும்‌ ஒப்புநோக்கி, நூல்வடி வில்‌ 
வெளியிடுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. - ர 


இந்த ஐம்பது பாடல்களுள்‌ தலைவன்‌, தலைவி உறவைச்‌ சித்திரிக்கும்‌ 
இரண்டு பதங்களும்‌ உள்ளன. இப்பாடல்களிற்‌ பெரும்பான்மையானவை இக்கால 


வழக்கில்‌ உள்ள இராகங்களிலேயே இசை அமைச்சப்பெற்றுள்ளன. இசைக்‌ 
கலைஞர்கள்பால்‌ மிகுதியும்‌ வழக்கிலில்லாத நாடகப்பிரியா (மே.௪.எண்‌.10) 
கோகிலப்பிரியா (மே.க.எண்‌ ||) ஆகிய மேளகர்த்தா இராகங்களிலும்‌ 


அம்சவிநோதினி (மே.க.எண்‌.29) சுன்டகெளளை (மே.க.எண்‌22), புவனகாந்தாரி 
(மே.ச.எண்‌ 20), ஸ்ரீ மனோகரி (மே.ச.எண்‌.22) மந்தாரி (மே.சு.எண்‌50) ஆகிய அரிய 

- கிளை இராசங்களிலும்‌ அவர்‌ இயற்றியுள்ள கீர்த்தனைகள்‌ இந்நாலில்‌ 
தரப்பட்டுள்ளன. இந்நூல்‌ இசைபயிலும்‌ தகக டக ம்‌ இசைவாணர்களுக்கும்‌ 
பெரிதும்‌ பயன்படும்‌. 


தமிழ்ப்‌ பண்ணிசைப்‌ பாதுகாப்பு அறக்கட்டளை நிதியிலிருந்‌ து இந்நூலை 
அச்சிடுவதற்கு வேண்டிய நிதியுதவியினை அளித்து, எனக்கு ஊக்கமும்‌ ஆக்கமும்‌ 
அளித்த தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தர்‌ மாண்புமிகு முனைவர்‌ 
சி. பாலசுப்பிரமணியன்‌ அவர்களுக்கு “என்‌ உளங்கனிந்த நன்றியைத்‌ 
தெரிவித்‌ துக்கொள்கிறேன்‌. 


மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ பாடல்களை எங்களுக்கு அளித்துதவிய 
அவருடைய குமாரர்‌ திர. கீ.மீ. ஞானசேகரன்‌ அவர்களுக்கு எனது நன்றி 
உரியதாகும்‌. 


ஏர 


பாடல்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ பணியிலும்‌ இப்பாடல்களிலும்‌ 
சரதாளக்குறிப்புகளிலும்‌ கரணப்படும்‌ , அச்சுப்பிழைகளைத்‌ திருத்தும்‌ பணியிலும்‌ 
உற்சாகத்துடனும்‌ ஊக்கத்துடனும்‌ என்னுடன்‌ உழைத்து, இந்நூலை உருவாக்கும்‌ 
பணியில்‌ ஆர்வமுடன்‌ செயலாற்றிய இணைப்பேராசிரியை முனைவர்‌ திருமதி 
ஞானா குலேந்திரன்‌ அவர்களுக்கும்‌ விரிவுரையாளர்‌ முனைவர்‌ திருமதி 
இ. அங்கயற்கண்ணி அவர்களுக்கும்‌ எனது உளமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ இந்நாலை அச்சிட்டு வெளியிடுவதற்கான 
ஏற்பாடுகளைச்‌ சிறப்பாகச்‌ செய்துதவிய தமிழ்ப்‌ பல்கலைக்கழக பதிப்புத்துறை 
உதவி இயக்குநர்‌ புலவர்‌ சி. இளங்கோவன்‌ அவர்களுக்கும்‌ அவர்களின்‌ உதவி 
யாளர்களுக்கும்‌ எனது நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


அன்புடன்‌ 


தஞ்சாவூர்‌. 


து. ஆ. தனபாண்டியன்‌, 
௮க்டோபர்‌ 190]. 


இசைத்துறைத்தலைவர்‌, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌. 


கீழ்வேஞர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை வாழ்க்கை வரலாறு 


தமிழகத்தின்‌ நெற்களஞ்சியமா கவும்‌ கலைக்களஞ்சியமாகவும்‌ பண்டு தொட்டே 
திகழும்‌ தஞ்சை மாவட்டம்‌, நாகப்பட்டினம்‌ வட்டத்தில்‌ உள்ள (தாலூகா) 
கீழ்வேளூர்‌ (கீவளூர்‌] என்னும்‌ கிராமத்தில்‌ திரு. ஆர்‌. சுப்பராயப்பிள்ளை 
என்பவருக்கும்‌ திருமதி மீனாட்சி அம்மையாருக்கும்‌ அருந்தவப்‌ புதல்வராக திரு, 
மீனாட்சி சுந்தரம்‌ 1906ஆம்‌ ஆண்டு பிப்ரவரித்‌ திங்கள்‌ 10ஆம்‌ நாள்‌ தோன்றினார்‌. 
இளமையில்‌ திரு. கருணையானந்த ஞானபூபதி என்னும்‌ ஆசிரியரிடம்‌ தொடக்கக்‌ 
கல்வி கற்றார்‌. தம்‌ ஒன்பதாம்‌ வயதில்‌ சீர்காழி தேவாரப்‌ பாடசாலையில்‌ சேர்ந்து 
திரு. ஆபத்தோதாரண தேசிகர்‌ அவர்களிடம்‌ தமிழ்மறையும்‌ இசையும்‌ பயின்றார்‌. 
திருப்பாப்புலியூரிலிருந்த திரு. நடராச தேசிகர்‌ அவர்களிடமும்‌ தேவாரத்‌ 
திருவாசகப்‌ பாடல்களைக்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. 


திருமுறைக்‌ சல்வியை முடித்துக்கொண்டு கீழ்வேளூர்‌ சங்கீதவித்வான்‌ 
இராமச்சந்திர அய்யர்‌ அவர்களிடமும்‌ நாதசுர இசைக்கலைஞர்கள்‌ 
சுப்பையாபிள்ளை, நாகப்பட்டினம்‌ சாரங்கபாணிப்‌ பிள்ளை ஆகியோரிடமும்‌ 
இசைப்பயிற்சி பெற்றுத்‌ தம்முடைய இசைத்திறனை வளர்த்துக்‌ கெரண்டார்‌. தமது 
பதினேழாம்‌ வயதில்‌ இவர்‌ சென்னைக்கு வந்து நாமக்கல்‌ நரசிம்ம ஐயங்காரின்‌ 
சீடரான சேஷ ஐயங்காரிடம்‌ இரண்டு ஆண்டுகள்‌ குருகுலவாசம்‌ செய்து, தரமான 
இசை நிகழ்ச்சிகள்‌ நிகழ்த்தும்‌ அளவிற்குச்‌ சிறந்த கலைஞராகத்‌ திகழ்ந்தார்‌. 
சென்னையில்‌ இருந்தபோது பல இசைமேதைகளின்‌ இசைநிகழ்ச்சிகளைக்‌ கேட்டுத்‌ 
தம்முடைய இசைப்‌ புலமையை மேலும்‌ வளமாக்கிக்‌ கொண்டார்‌. இசை 
இலக்கணம்‌ பற்றிய நுட்பங்கள்‌ அனைத்தையும்‌ திரு. ஜி.வி. கோவிந்தராஜூலு 
நாயுடு அவர்களிடமிருந்து அறிந்து கொண்டார்‌. 


தம்முடைய இருபத்தொன்றாம்‌ வயதிலிருந்து இவர்‌ பல்வேறு 
இடங்களில்‌ இசைநிகழ்ச்சிகள்‌ நிகழ்த்திப்‌ பெயரும்‌ புகழும்‌ பெற்றா. 
இசையிலும்‌ இயலிலும்‌ தேர்ச்சி பெற்ற இவர்‌ இனிய பல தமிழ்ப்‌ பாடல்களை 
இயற்றி அவற்றைத்‌ தமது இசை நிகழ்ச்சிகளிற்‌ பாடி வந்தார்‌. இவரது 
பாடல்களைக்‌ கேட்ட இசை அன்பர்கள்‌ இவரை ஊக்குவித்ததின்‌ பயனாக இவர்‌ 
மேலும்‌ பல பாடல்களைப்‌ புனைந்து தமிழன்னைக்கு அரும்பெருந் 
தொண்டாற்றியுள்ளார்‌. இவருடைய பாடல்கள்‌ இசை நயத்திலும்‌ பொருள்‌ 
வளத்திலும்‌ சிறந்து விளங்குகின்‌ றன. 


1940ஆம்‌ ஆண்டு அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ நடந்த 
பாடற்போட்டியில்‌ கலந்து கொண்டு, வெற்றிபெற்றுப்‌ பல்கலைக்கழகம்‌ வழங்கிய 
ரொக்கப்‌ பரிசினையும்‌ "சங்கீத சாகித்திய வித்துவான்‌ என்ற பட்ட த்தையும்‌ 
பெற்றார்‌. சென்னைத்‌ தமிழ்‌ இசைக்‌ கல்லூரியின்‌ முதல்‌ முதல்வராகப்‌ 
பணியாற்றிய பெருமை இவருக்குண்டு. 


இவர்‌ பெற்றுள்ள பிற பட்டங்கள்‌ வருமாறு: 





ஆண்டு வழங்கிய நிறுவனம்‌ பட்டம்‌ 
1935 திருச்சூர்‌ கானசபை கானவித்யா கலாமணி 
19% செம்பியன்‌ மகாதேவி இன்னிசை அரசு 
தேவதானம்‌ 
194] தமிழ்‌ இசைச்‌ சங்கம்‌ இயல்‌ இசைப்புலவர்‌ 
1942 கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ இசைச்செல்வர்‌ 
1965 அடையாறு ஆரோக்கிய சங்கீத ஜோதி 
ஆஸ்ரமம்‌ 
1966 சங்கீத நாடக சங்கம்‌ கலா சிகாமணி 





நூற்றுக்கணக்கான தமிழ்ப்பாடல்களை இயற்றி, அவற்றினை இனிய 
இராகங்களில்‌ அமைத்து இசை அன்பர்களின்‌ பாராட்டுக்களைப்‌ பெற்ற 
கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ தமது அறுபத்தைந்தாம்‌ 
வயதில்‌ காலமானார்‌, 


இராகம்‌ : அரிகாம்போதி (28) பாடல்‌ எண்‌ ஆ : சரிசமபதநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 1 ௮ : ச்நிதபமகரிச 


பல்லவி 


அமிழ்தினும்‌ இனிய தமிழ்மொழியாலுனை 
அர்ச்சனை செய்தேன்‌ ஆண்டருள்‌ வாயெனை 


அனுபல்லவி 


சமழ்பொழில்‌ சூழ்திருத்தணி சைமலை வேலனே 
காத்தருள்‌ வாயெனை கந்தா உமைபாலனே 


சரணம்‌ 


அன்பார்‌ களுளமதில்‌ அமர்ந்திடும்‌ பொருளே 
அனுபவத்தோரறியும்‌ ௮றிவுடைத்‌ தெருளே 
என்பவப்‌ பிணியொழித்‌ தின்புற அருளே 
இன்சொல்‌ மீனாட்சியின்‌ பொன்சொல்‌ ஏற்றருளே 


பல்லவி 
;;; சாரீகாமாகா காரீகாரீ சா; ; ; /; ;; சாரீகாமா; / 
அமிழ்தினும்‌ இனிய ...... -..... தமிழ்மொழி 
பா;;; ;;காமா// 
யால்‌ ........ 
அமிழ்தினும்‌ இனிய (தமிழ்‌ மொழி/ 
ரீகாமாபாதா நீ ச்ார/ 
யா....ல்‌ உனை. 
; ரீ காமா பு ரீகாமாபாதாநீச்‌£; / ; ; ; ரீச்நீதபா, / 
அர்ச்‌ சனை செய்‌ தேன்‌ --. ஆண்டருள்‌ / 
ரீகாமாபா நீதா தாபா / 
வாயெ ௨... 


மாகாரீ 
னை 


2 கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 


அனுபல்லவி 


- : - மாபாதாநீ ; சா; நீச்ரு/ ;; | ரீகரம்ரக்ற / ரீகாக்ரிசா ; ரீகா ; / 
சமழ்பொழில்‌ சூழ்‌ திருத்‌ தணிகைம / லை _வே __ லனே / 
: : : ரீ; ச்ச்‌; ச்ரநீநீதா தா,நி ச்‌£; / ; ; ; தா நீ தாபாபா 
காத்தருள்‌ வா யெனை ... கந்‌ தர. 
கா மாபாதா நீ தா தாபா 
உமை. பா. 


மாகா ரீ 
லடனே 
சரணம்‌ 
: 5; தாநீதாபா, பர, பா ; ; தாதா; / ; ; ; தாநீதாபஈ; / 
அன்பாக ளு ள ம தில்‌ அமர்ந்திடும்‌ 
காமாபாதா நீ தாப 
பொரு ளே/ 
காமாபா காமா பாதாபா பா, த நீ ; ; தபமா; / ; ; ; காமாபாதாபா 
அனுப வத்‌ தோர றியும்‌ ...... ....அறிவுடைத்‌ 
;பாமா;;பா;;// 
தெருளே 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


என்பவப்‌ பிணியொழித்‌ / தின்புற / அருளே / 
இன்சொல்‌ மீனாட்சியின்‌ / பொன்சொல்‌ஏ / ற்றருளே ,/ 


இராகம்‌ : கன்னடகெளளை பாடல்‌ எண்‌ 


ு சரிக ்‌ 
தாளம்‌ : ஆதி 2 ்‌்‌ ள்‌ 


௮ : சநிதபமகச 


(22 ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்பிரியாவில்‌ பிறந்தது) 


பல்லவி 


சீலமோ வுனக்‌ கிது தகுமோ 
தேவி பார்வதி சிவகாமினி 


பாடல்கள்‌ ஐம்பது 


அனுபல்லவி 


ஞாலமே நிறை ஞானப்ரூணி 
நாதலோலினி வேத பாலினி 


சரணம்‌ 


பன்னெடு நாள்பாடிப்‌ பணிந்த 

பக்தன்‌ மீனாட்சியின்‌ பண்மொழியறிந்தும்‌ 
கன்னடகெளளா ராசமோகினி 

கருணை புரியாதிருப்பதுவும்‌. __ 


பல்லவி 


;;) நீ தபா;மா /கார,சா,ரீ /கா,மா, மா / 

சீலமோ உ/ன_க்கி/துத க. 

பா;;- நீத பா;மா/கா,சா, ரீ/கா, மா, பா / 
மோசீலமோ ௨ /ன_ க்கி/துதகு/ மோ __ 
பநிச்‌; . பாமாகா ;மா /கா, சா, ரீ/ கா, மா, மா / 
தேவி பார்வ/தி__சி/வகாமி. 

பா) 

னி 


அனுபல்லவி 


;;-பாபாநீ நீ / சீர; ; ரிச்‌ / மாக்‌; ம்‌, 
ஞாலமே நி/றைஞா/ன பூர 
க்‌, ச்‌, பாபாநீ ரிச்‌ / நீ;; நித/ பம பா, மா, 
ணி. நாதலோலினிவேத பாலி / 
பா; 
னி. 
சரணம்‌ 


;$$)யாபாபாமா/ பரு);பா/ மாகா; மா /7 
பன்னெடு_... / நாள்‌ பா / டிப்‌ பணிந்‌ / 
கா, சா, - ரீகாபாமகா, / கசாசா, ரீ / கா, மா, மா / 
த... பக்தன்மீனா / ட்சியின்பண்‌ / மொழிய 
பா, பா, _ 
நிந்தும்‌ (சீலமோ) 

(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


சன்னடகெள / ளா ரா /கமோகி / னி 
கருணைபு /ரி__ யா / திருப்ப / தும்‌ (சி. 


4 கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுத்‌ தரம்பிள்ளை 


ன்‌ பாடல்‌ எண்‌ ஆ : சரிமபறிச்‌ 
இராகம்‌ : அடாணா 5 ௮ : ச்நிதாபமபகாரிசா 
தாளம்‌ : ஆதி 


(29 . அவது மேளகத்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்த து]. 


பல்லவி 


ஏனினம்‌ தாமதம்‌ அருள்‌ செய்ய _ அம்பா ௨ன்‌ 
இதயமும்‌ கல்லோ இரும்போ சொல்லாய்‌ அம்பா 


அனுபல்லவி 


நானினம்‌ உலகினில்‌ நாதமழை பொழிய 
சூரன உணர்வு தரயோசனையோ __ அம்பா 


சரணம்‌ 


நபன்முசன்‌ தனக்கு நாயகியே உயர்‌ 

ஞான பண்டிதர்க்கும்‌ நீ கதியே 

வான்மழை பொழிவது போலிசை பொழிய 
வரமருள்‌ மீனாட்சி சொல்வகையறி தாயே அம்பா 


பல்லவி 


1. நீ; தாநீ தபா, மா பாதப்‌ / மப கம பு: / நிநிபா; பத// 
ஏனினம்‌ தா... மதம்‌ __/ _ அருள்செய்‌ /ய __ அம்பா 4/ 


2. நீச்ரிச்‌ நிபதநீபா, மாபாதப்‌ / மப கம பா, / நிநிபஈ, பத 

௨ உ னினம்‌ தாமதம்‌ __/_ அருள்செய்‌ /ய __ உன்‌ // 

நிநிதபமக ரிகரிசரிம பாதா; நிச்ர்சர்‌ 7 க்க்ரிச்நிபபத /1 

இட_தய_மும்‌_கல்‌_லோ இரும்‌ _ போ / சொல்லாய்‌ அம்பா / ஏ 
3. நிநிநிச்‌ த பபத பமபத மா பாதப்‌ / மபகம பா : /நிநிபா$;/ 
ஏ ஸினம்தா மதம்‌ - அருள்செம்‌ ய 


அனுபல்லவி 


அபா சாநீ ரீசா 7: நிரிசர்‌ 7 சாச்ாச்திசா // 
உ ினம்‌ உலகினில்‌ நாத_ ம / ழைபொழிய ச 
5 ததா தாதா தாதா / நிச்ரிச்‌ நிபபா 7 நிநிபா, பத 4/ 
மூன உணர்வு தர/யோ__ சனை/யோ அம்பா // 


பாடல்கள்‌ ஐம்பது 


சரணம்‌ 


;, தாததா தாதா தாதா /: , பதநீச்ப / பா; நிநிபம. / 
நான்முகன்தனக்கு / நாயகி __/யே உ_யர்‌ / 

பா, பாபபம ரீபம 8ீசா / கமபநீ / ச்நிதா ரீச்‌£ / 
ஞானபண்டிதடர்க்கும்‌ / நீ,கதி/யே__. / 


( அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌). 


வான்மழை பொழிவது / போலிசை / பொழிய // 
வரமருள்‌ மீனாட்சிசொல்‌ // வகையருள்‌ // தாயே ௮ம்பா / 


இராகம்‌ : ஸ்ரீரஞ்சினி பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமதநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 4 ௮ : ச்நிதமகரிச 


(22.ஆவது மேளகர்த்தாவாகிய சுரகரப்ரியாவில்‌ பிறந்தது] 


பல்லவி 


தத்துவ மறிந்திலனே சமரச 
தத்துவ மறிந்திலனே 


அனுபல்லவி 
சத்குருவை யடையத்‌ தேடியலைந்திலேன்‌ 
சன்மார்க்க ஞானம்‌ ஓர்ந்தும்‌ உணர்கிலேன்‌ 


சரணம்‌ 


சித்தர்கள்‌ போலவே தேர்ந்து தெளிந்திட 
சீவாத்மா பரமாத்மா சேர்ந்து சுகித்திட 
பக்தர்கள்போலவே பாடிப்‌ பணிந்திடப்‌ 
பக்தன்‌ மீனாட்சி ஜென்மம்‌ தேற்றியீடேற்றிட 


பல்லவி 


,டநீதமா மாகரரி ரீ/சா ;;கா /மா, தநிசா / 
தத்துவ மறிந்தில / னே ௪ச/ மர __ ௪4 


கீழ்வேஷஞூர்‌ மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 


,நீதமா மாகா, ரிரீ / சர; ; /, நிதா, நிசா 7 
தத்துவ மறிந்தில னே /_.. _... // 


அனுபல்லவி 


;,நீத நீ ச்சா சாச்‌£ 7 பூகாரிகா / க்ரிசாச்நிசா 1 
சத்குரு வையடையத்‌ / தேடிய / லைந்‌_தி_லேன்‌ / 
பசாசாரச்‌ சரிக்ரி 17சா 1; , ரிச்நிதம / மா ; கமதநி 47 
சன்மார்க்ச ஞா __.. னம்‌ / ஓர்ந்தும்‌ ௨ /ணா்கி_லே_ / 
ச்‌, ்‌ 
ன்‌ 
சரணம்‌ 


ஹாதநித தா நிதா / ; , ச்நிதாம / மா,கரிகமா / 
சித்தர்கள்‌ போ லவே/ தேர்ந்துதெ / ளிந்‌ தி_ட 
ஏரிகமாமாரிகா கரிசா /;, சாரிகம / மா, கரிகமா / 
ஜி_வாத்மா பரமாத்மா / சேர்ந்து_சு / கி_த்தி.ட 7 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


பக்தர்கள்‌ போலவே / பாடிப்ப / ணிந்திட / : 
பச்தன்‌ மீனாட்சி ஜென்மம்‌ / தேற்றியீ / டேற்நிட / 


இராகம்‌ : ஆனந்தபைரவி ” பாடல்‌ எண்‌  சசரிகமபதபச்‌ 
தாளம்‌ : ஆதி 3 ர்‌ 


௮ : ச்நிதபமகரிச 
(20._ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது] 


பல்லவி 


கருணாநிதியே யென்கற்பனைக்கடலே 
காரணமாகிய வெளியே வெளியே 


பாடல்கள்‌ ஐம்பது 
அனுபல்லவி 


கருத்திலிருந்துமே கருதப்பணித்திடும்‌ 
காரணகாரிய தொழிலுடையோனே 


சரணம்‌ 


அறிவுடையோரநிவில்‌! அமர்ந்திடும்‌ அய்யனே 
ஆதியந்தமிலா வடிவே வடிவே : 
அறிவிலா மீனாட்சி ஜென்ம மீடேற்றிட 
அறிவளிதிறமுடை முடிவே முடிவே 


பல்லவி: 


; பபாமபம காரீ சகரிநி/ சா,சாகாரி/ காகாமர, / 
கருணா_நிதி யே_யென்‌ / _. கற்பனை / க்கடலே / 

; சமப பாபா; தபபம / ; கம பா; /, ம மாப்தீ பமகச / கம 
காட ரண மா கி_ய / வெளியே வெளியே... / 


அனுபல்லவி 


; _ சரிகாரி சா சாரிச 7 நீ, சசகாரி / க; மாமா 
கருத்திலிருந்‌ துமே / __ கருதப்ப / ணித்திடும்‌ 

; கமபபா பர) தப்பம / ; , கமபமா / மதபம கரிகம / 
காரண காரி_ய. தொழிலுடை / யோனே... / 


சரணம்‌ 


) _பபபபா பாநித பமபா 7; , மபச்ச்‌ர / ச்‌£ ; ச்நிச்‌£ 
அறிவுடையோரரறிவில்‌, / அமர்ந்திடும்‌ / அய்யனே ச 

; காரிச்ஈ; சா£ச்நிநீ / ; நிநிசா:; /, நிரிச்நிதபா / 

ஆதியந்த __மிலா / வடிவே /வடி__ வே 

; மபாச்ச்‌ர ரிச்நித பாபா / ; , மதபமா / பமகரி காகா 
அறிலிலா மீ __ னாட்சி / ஜென்மமீ / டே __ ற்றிட7 

? கமாபமா ததபம கரிகா 4 கமபா ; / ,மமாப்த பமகச / கம 
அறிவளிதி_ற மு_ஷ. / முடிவே / முடி, வே 


8 கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 


்‌ : சரிகமபதநிச்‌ 
ஈகம்‌ : தோடி (8) பாடல்‌ எண்‌ ஆ: 
ர : ஆதி 6 ௮ : ச்நிதபமகரிச 
பல்லவி 


கடைக்கண்‌ பார்த்திட 4ஏனினம்‌;: தாமதம்‌ 
கருணாகரி உமையே கனிவுடன்‌ 


அனுபல்லவி 


அடைக்கலம்‌ புகுந்திட அவனியில்‌ யாருண்டு 
அருள்செய நீயுண்டு என நினைந்திட்ட என்னைக்‌ _. கடைக்கண்‌ 


சரணம்‌ 


பிறவிப்‌ பெருங்கடலைத்‌ தாண்டிட அனுதினம்‌ 
பித்துப்பிடித்தலைந்தேன்‌ சித்தம்‌ இரங்கலையோ 

பரவிய உன்‌ புகழ்‌ பாடிப்பசித்திருக்கும்‌ 

பக்தன்‌ மீனாட்சி ஜென்மப்பசிப்பிணியே ஒழியக்‌ __. கடைக்கண்‌ 


பல்லவி 


; தநீசீர£, கீரிச்நி தபதா / தநிச்ரிநிதபா 1 பாதப மகமா / 
கடைக்கண்‌ பா... ர்த்திட/ ஏ __னினம்‌ /தா __ மதம்‌ / 
; பதாதபம காகா சரிபம / கா ; ; பர்‌ / தநிச்நி தபதம / 
கருணா கரி உமை_/யேகச/னி_. வுடன்‌ // 


அனுபல்லவி 


; நிச்தநீ சாசாச்£ச்‌£ 7; , ரிக்ரிசா 7 ச்நிதா நீச்‌ஈ 7 
அடைக்கலம்‌ புகுந்திட / அவனியில்‌ / யா_ ரண்டு 
 டச்ச்ரிச£ ச்நிதா நீச / ; தநீதபா / மாதப மகமா // 
அருள்செயநீ __ யுண்டு / எனநினைந்‌ / திட்டஎன்னைக்‌ / 


சரணம்‌ 


பதாபா, பா மாதப மகமா /பா,த நீதா / மாதப மகமா /7/ 
பிறவிப்‌ பெருங்கடலைத்‌ / தாண்டிட 7 அனுதினம்‌ // , 
பாதநீதபா மாதப மகமா / சரிகஈ மா / பகமா தபதா / 
பித்துப்பிடித்தலைந்தேன்‌ / சித்தம்‌ இ / ரங்க லையோ / 


தடல்கள்‌ ஐம்பது 
(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


பரவிய உன்புகழ்‌ / பாடிப்ப / சித்திருக்கும்‌ / 
பக்தன்‌ மீனாட்சிஜென்ம / பசிப்பிணி / யே ஒழியக்‌ / 


இராகம்‌ : புவனகாந்தாரி பாடல்‌ எண்‌ ஆ : சரிமபநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 7 ௮ : சநிதமகச 


(20. ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது] 


பல்லவி 


இனியாகிலும்‌ மனமிரங்காதா 
ஈசனேயெனை ஆளவொண்ணாதா __ இனி 


அனுபல்லவி 


கனியாகிய பச்தி சண்டுமே 
காணாதவர்போல்‌ஏ னோயிருப்பீர்‌ __ இனி 


சரணம்‌ 


தனிய னாகிய தன்மையறிந்துமே 

தாபத்‌ ரயங்கள்‌ யாவும்‌ ஓம்ந்தமே 
பனிமொழிகள்‌ பல சொல்லிய 

பக்தன்‌ மீனாட்சி யுக்தமடைய ..... இனி 


பல்லவி 


0) சாரீமா; பா /நீ;;தா / மாமா மா / 

இனி யாகிலும்‌ ம_ /ன மிரங்‌ / 

கமககாச... சாரீ மா; பா / பறிச்‌£; ச்நி / தா, மா, மா 27 
கா தாஇனியா கி/லும்‌ ம_/ன மிரங்‌ / 
கமககாச சாரீமா; பா 7 பநிச்ரீச்ச்நி [/ தா, மாமா 7 
காதா இனியா கி/லும்ம_7/ன மிரங்‌ 

கமககாச சாசா, தா, நீ /சா;சா /ரீ,மா; பா 7 
கா. தாயீ சனேயெ/னை ஆ/ள வொண்ணா / 
சுமசகாச 

தாட 


10 


இராகம்‌ : கேதாரகெளளை 


கீழ்வேளூர்‌ மீனாட்‌சிசுந்தரம்‌்பிள்ளை 


அனுபல்லவி 


: பா நீ ச்ர, நீ/ ச்ரூச்‌£ / ரீச்ரி ம்ம்‌£ // 

சனியா கி/யப/ _ச்தி_... சண்‌ / 

க்ம்க்காச்‌ சா; நீ நீ/, தபர மப / நிதா பா, மா / 
டு _மேகாணா த/வர்போல்‌ஏ /__னோ ந/ 
சுமககாச... 


டிப்பி__ர்‌.. (இனி) 


சரணம்‌ 


:::பாபா,பா,பா /பா,மா,மா / பமாகா,சா / 
தனியனா / கிய தன்‌ / மை_யறிந்‌ / 

சாரமா, பாமா, கா,கா/ சா: சா / ரீமா; மா / 
து__மே தாபத்‌ ரயங்‌ / கள்‌ யா / _ வும்‌ ஓய்ந்‌ / 
பா; ; 


துமே 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


பனிமொழி /கள்‌ ப/ல சொல்லி // ய 
பக்தன்மீ னா / ட்சியுக்‌ / தமடை / ய (இனி) 


பாடல்‌ எண்‌ 


்‌ : சரிமபநிச்‌ ' 
தாளம்‌ : ஆதி 8 ப ட 


௮ : ச்நிதபமகரிச 


(28_ஆவது மேளகர்த்தாலாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது] 


பல்லவி 


அடிமையைச்‌ காத்திட அவனியில்‌ யாருண்டு 
ஆதரித்திட வுன்றன்‌ அருட்பலந்தானுண்டு 


அனுபல்லவி 


மிடியகற்றிடாமல்‌ நீ மேதினி மீதிருந்து 
மேட்டிமை செய்தால்‌ மீளவேவழியேது 


பாடல்கள்‌ ஐம்பது கக 


சரணம்‌ 


பலபலதெய்வங்கள்‌ பார்த்தும்‌ பயனிலையே 
பாரினில்‌ உனையலால்‌ '“சுதியேது அம்பா 
பாவனனாக்கிட உனதருள்‌ ஓளியலால்‌ 
பண்புறு வழியது இணனியேது பர. 


வெளிசுகமே தரவே எனது இசைதனில்‌ 
பரிபூர்ணக்ருபையே அருளவே நினையே 
பரம்பொருளென தினம்‌ நாடின மீனாட்‌ சிமேல்‌' 

. பரிவுகொள்ள வேண்டி நின்ற பக்தனாம்‌ (அடிமை): 


பல்லவி 
;$ மா பரு தா பா; பபாம மகாரி ரீ; ரிகமசு 7 ரீமகாசநீசாரீசா; 7 
அடிமையைக்‌ கா... _ த்திட__ அவனியில்‌ 7 
சாரிச நித பா; நிசாரி மகாரி 47 
்‌ யாட... ர௬ுண்டு 7/7 
:: மாபா;தா பா; பாதபி மக மகாரி ரீ; ரிகமச / 




















அடி மையைக்‌ கா சீ 7த்திட ........ 7 
7 
4 
3:27; மாகாசா ரீ; மா; நீ ச், /;; ரீச்ு நிதபா; 7 


ஆ._௨௨. தரித்தி ட வுன்றன்‌ / அருட்பலம்‌ 7 
மாபாநிச்ரீ சா; ரிச்நித / பமகரி 
தா.” ப னுண்ட டு 


அனுபல்லவி 


;: காசா; சாசா; பா; நீ5 நீச்ஈ; / ; ; ; 7; மாம்க்ரி / 
மிடி. யக ற்நிடாமல்‌ நீ , மே_தினி 
77: ரிகம்காரி க்ரிசா, 
மீதிருந்து 7 


; 73 நீச ரீசா; சாரிச்‌ நிததாபாபா; பா; / ;; ; மாபாதாபா 
மேட்டிமை செய்‌ செய்‌... _ தால்‌ / மீளவே 

பாதப்‌ மக ரீகரி ரீ; ரிகமக /7 ரீமகாச. 

இத பட்ட மி ப்ட்‌ யேது 77 


12 கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 


சரணம்‌ 


ரீரீரீரீ ரி; ரீரீ ரீ; பமகா ரீமகசாசா / நீசாரீசா சநிரிசநிதபா 7 
பலபல தெய்வங்கள்‌ பா _.... ர்த்தும்‌ பயனிலையே / பா _... ரினில்‌ 
உனையன்றி _. 7 
நீசா ரிமகா ரி; ரீரீ 7 
கதியே _... து. அம்பா 


சாரீமாபா தநிதாபாபா பமதபமகரீ நீறீரீரீ / மா ; மாமா பாதபமாமர 
பா __வனனா _. க்கிட உனதருள்‌ ஒளியலால்‌ / பண்புறு வழி __யது / 
ட்ட ரீமா தபா,தமா ; பாதப்‌ 
இனியே ___த.ப_ர_// 


மாமா ரீமா பாபம பாசா நிதபா, தாபா ; பாபா / பாசா சீநிதாபாமாபாதா 
வெளிசக மேத _ ரவே எனது இசை தனில்‌ / பரி பூ ர்ணக்ருபையே / 
பமமககரிரீ ரீரீ மகாச ,/ 
அட ௬ _ள_வே நினையே _. / 


மாபாநீசா ரிரீரீம்க்‌ மா, கற்ர்‌ க்ர்சாசாசா / 
பரமபொருளென தினம்‌ நா_டின மீனாட்‌.சிமேல்‌ / 
நீச்ரீச்‌£; நித மாபா / தா, பா, மச மகாரி ரீ; 


மகா, சு பரிவுகொள்ள வேண்‌ டி நின்ற பக்த // 
னாம்‌ _ 


இராகம்‌: கரகரப்ரியா(22] ஷ்‌ 
தாளம்‌: ஆதி 0 எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
௮ : ச்நிதபமகரிச 


பல்லவி 


மனமே அலையாதே இன்ப 
மார்க்கமுற எளிய வழியிது நிலையே 


சரணம்‌ 


்‌. தினமே அவனை நீ தேடியே பாடு 
திருவருள்‌ வழியை திறம்பட நாடு 
தனிமை நலமெனத்‌ தன்னிலேதேடு 
தத்துவ மெலாமுன்‌ தன்வசம்‌ யீடு 


பாடல்கள்‌ ஐம்பது 13 


2. காமக்‌ ரோதலோபமத மாச்சர்யங்கொல்லு 
கடவுள்‌ குடியிருக்கும்‌ கோவிலாக்‌ கொள்ளு 
ஏமாறாபல்‌ நீ பிறவியை வெல்லு . 
இதைவிட யினியென்ன சொல்லச்சொல்கிறாய்‌ சொல்லு 


3, சத்தியம்‌ பொறுமை தன்னைவிடாதே 
சன்மார்க்சு நெறியினைத்‌ தாண்டிவிடாதே 
பக்தார்களினமதைப்‌ பழித்து நில்லாதே 
பக்தன்‌ மீனாட்சி சொல்‌ பாகம்‌ விடாதே 


பல்லவி 


: தநீ நிதப காகா கரிரீ / மா ;;;/;; பாபா / 
மனமே__ அலையா _./ தே / யின்ப 
/பயா$;;/;;) பாபா / 
உ /தே /யின்ப / 
உ /தபா;;,/;; பாபா 
௪ / தே... /யின்ப / 
; , நீதநீ தா, நி தாநீ'/ தாரீ நீசா£ / நிநிதபமபதநி // சா 
மார்க்கமுறயெளிய / வழியிது / நிலை யே _./ 


சரணம்‌ 


: பதா நீ, ச்£சா£ ச்ரச்‌ /;, க்ஈரிகரி / சாநிதாநிச்‌ர // 
தினமே அவனை நீ .... தேடியே /பா_டு __ 


ச்‌ சாச்சா சர்கா கரிசா/ ; தாரிச்‌ தநி / தநிதபதா ; 7 
திருவருள்‌ வ __ ழியை / திறம்‌ பட / நா __ ட. 


நீ நீ நீட நீ நீ; நீநீ / 1, நீநிரீ / சநிரிச்‌ நிதநிப 7 
தனிமை நல மென/ தன்னிலே /தே__டு_௨௨. 


தநி, பாபபா தா, நீ சா 7; ரிசீ£ நிதா / தநிதப மபதநி 7 
- தத்துவ மெலா முன்‌ தன்‌ வசம்‌ மீ ___டு_.௨. 
ச்‌... 


[4 கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 


இராகம்‌ : ஹேமவதி (58) பாடல்‌ எண்‌ ஆ: சரிசமபதநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 10 ௮ : ச்நிதபமகரிச 
பல்லவி 


பதம்‌ பெறுவோமே பரமனைப்‌ பணிந்து 
பாதகங்களைத்துறந்து பதமலரிணையே சிந்தைமிலணிந்து 


அனுபல்லவி 


இதந்தரும்பாதம்‌ இகபர போதம்‌ 
இணையிலா வேகம்‌ என்றுமே தேடிய _. பதம்‌ 


சாணம்‌ 


ஆசையெனும்‌ பெருங்‌ கடல்‌ கரைதாண்டி 
ஆசானெனும்‌ திரு அறிவினைத்‌ தாண்டி 
மாசற்ற தனிப்பெருங்‌ கருணையை வேண்டி 
மாசிலா மீனாட்கி சொல்லதை யண்டி __ பதம்‌ 


பல்லவி 


1 பதாறிதா பா; பா;/5பாமாட்கா, ரீ/ சாமா பரு 7 
பதம்பெறு வோ மே/பர மனைப்‌ / பணிந்து / 

; பதா நிதா பதரிச்‌ நிதபா / ; பா, மர்‌ தாரி / காரமா பா; 
பதம்பேறுவோ மே /ப ர மனைப்‌ / பணிந்து / 

: பதாநிதா பாதா பதநீ தநீசாநித பா பா, மா, காரி காமா பா /7/ 
பதம்‌ பெறுவோ ___.. /மேப ர மனைப்‌ / பணிந்‌ து /7 

; டபபாம கா ரீரீ கா ரீ / சாசரி கமபத / நீ ரீச்நிதபா / பம 
பாதகங்களைத்துறந்‌ / து பத மலரிணை/ யேசிந்தையிலணிந்‌ து 


அனுபல்லவி 


;மா,பா,தா, நீசா£ ;;சார/ரீ;சா ; 7 நீ;தா; 7/7 
இதந்தரும்‌ பா தம்‌ / ௮ ... _ ட 
பம _ மா, பாதா; நீ ச்‌, சா / 1728 ர்‌ சராச்‌ ச சறற 
- இதந்‌ தரும்‌. பாதம்‌ (௮.௮. /அ_அ_ 
தாநித தார 
வி ௯ 
பம.மர, பர, தா, நீச்‌ர;;ச்‌ா /; நிதா நிச்‌ / நிச்நித பதமப / 
- இதந்‌ தரும்‌__பாதம்‌/இதபர/போ____தம்‌// 


௮௬௭. 


பாடல்கள்‌ ஐம்பது 15 


கழக வன த்க் வா்‌ வபண்‌ ்‌ 
: நீ.மா,க்‌ா, ரீ.க்ரி ரீச்‌ ;/;,தா நிச்‌ / நிச்நித பர பம // 
இணை யிலா வே_. தம்‌/ என்றுமே /தே _. டிய _/ பதம்‌ 


சரணம்‌ 
பா பபா பா) பாபா/; பதா நிச்‌£ / நிச்நித நித பா 
ஆசையெனும்பெருங்‌ / கடல்கரை / தா _... ண்டி /7/ 
பா பபா ஸர நிதபா /; பதாநிச்‌ர/ பதரிச்‌ நிதபாா 
ஆசையெனும்‌ பெருங்‌/ கடல்கரை / தா __ ண்டி 
;  ரீபமகாரீ ரீ, சாசா / ; சரீகமா / பர; பா; / 
ஆசா _.. னெனுந்திரு / அறிவினைத்‌ / தூண்டி / 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


மாசற்ற தனிப்பெருங்‌ / கருணையை / வேண்டி / 
மாசிலா மீனாட்சி / சொல்லதை / யண்டி / பதம்‌ 


இராகம்‌ எதுகுலகாஹ்போதி. பாடல்‌ எண்‌ ஆ : சரிமபதச்‌ 
தாளம்‌. ஆதி. [[ ௮ : ச்நிதபமகரிச 


(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது], 


பல்லவி 
ஆடக்கற்றது எங்கே அய்யா. 
அம்மை சிவகாமியுடன்‌ நீர்‌ 

அனுபல்லவி 

பாடற்கினிய பொருளே-உண்மைப்‌ 
பக்தருளம்‌_ களிக்கப்பாரினில்‌ நாடகம்‌ 

சரணம்‌ 
கற்கை திங்கள்‌ முடியிலாட 
செங்கையில்மான்‌ மழுவாட 


எங்கள்‌ வினை பறந்தோட 
இன்னிசை மீனாட்சி யெண்ணித்தொழுதிட 


16 


இராகம்‌: இந்தோளம்‌ 


கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


பல்லவி 


சரிமா மாமா மசமா; கம/ பா; ; பத/தபமர மகாச// 
ஆ_டக்க ற்ற_துயெங்‌/சே  ஐ/யா_நீர்‌../ 
சரிமா மாமா மகமா ; ப்த/ பு ; பத / ; பததபமா// 
ஆடக்கற்‌ றதுயெங்‌! / சே /; ஐயா... 

; தாபாதா;தா; தா£; தச நீ, த/தாநித பாபா/ 
அம்மைத்‌ வகா/மி_../யு_டன்‌ நீர்‌/ 


அனுபல்லவி 


பதச்‌£ சாச்‌£ சச்‌; தத/தச்‌ாநீ, தா/தாநித பாபா// 
பா.டற்கி னியபொரு/ளே...../__உண்மைப்‌// 
மா; மாகமபாபா மபதா/தாமபதச்தப/பபமகமககச// 
பக்த்தரு..னம்‌ க_ளி/ க்கப்பா...ினில்‌/ நா ட ... கம்‌// 


சரணம்‌ 


* மகமா, மா, மா, மக/காமபா; , / ; பததபமா// 
கங்கை திங்கள்‌ மு... டி_.யி/லா-ட/ 

(தா பா தா, தா;தா/தச்நீ, ததா/நித தா, பா,/ 
செங்கையில்மான்‌ ம/ழு__ஆ.._ பா 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


எங்கள்‌ வினை/ பறந்தோட / 
இன்னிசைமீனா/க்ஷி யெண்ணித்தொழுதிடாஆ 


பாடல்‌ எண்‌ 


: சகமதநிச்‌ 
தாளம்‌. ஆதி ட ஆ த்நிச்‌ 


௮ : ச்நிதமகச- 
(20ஆவது மேளகர்‌ த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது) 


பல்லவி 


மால்மருகாநின்‌ மலரடி பணிந்தேன்‌ 
எதுபிழவி யொழித்‌ தருள்புரிவாய்‌ குகா 


பாடல்கள்‌ ஐம்பது 17 


அனுபல்லவி 
வேல்முருகாயின்ப வீடருள்தாயகா 
வேதவேதாந்தங்களும்‌ நாடிடும்‌ நாயகா 


சரணம்‌ 


[ ஆணவம்‌ மாயை சன்மமெனும்பெரும்‌ 
அகழியுள்வீழ்ந்து ஆழ்ந்திடாது அருள்‌ 
காணவொணாத்தோர்‌ கற்பனைக்கடலே 
கருணையே உருவாய்‌ அமைந்தநற்பொருளே 


2 மும்மலமாம்பெருங்‌ கடலினுள்மூழ்கி 
மூழ்கி அனுதினம்‌ தாழ்வதடையாமல்‌ 
இம்மலமாயை அறுத்தருள்வாய்‌ கோனே. 
ஏந்துகொள்வாய்‌ உலகம்‌ தோன்றநின்றவனே' 


பல்லவி 


$ உ மாமமா கசா , ; சார சசாசசா/தா நீ சா; / 

மால்மரு கா_நின்‌/ மல ரடி /பணிந்தேன்‌/ 

; _ மாமமா கமதகமகசா/ ; சகா சசா/தாநீசா ; // 

மால்‌ மரு கா _ நின்‌ /மலரடி/பணிந்தேன்‌/ 

;_மமா மமா கமதநி ச்£ச்‌£/ ; நிச்நிதமா / மகதமகசசா .// 
மறுபிறவி ஒழித்‌/தருள்புரி/வா_ய்கு_கா/ 

மா, மமா மம:: கமதநி சீஈசா / ச்க்ச்நிச்நிதநி/தமதமகசசா//மா, 
மறு பிறவி ஓழித்‌ /த_ருள்‌_பு___ரி__வாய்கு /கா_ 


அனுபல்லவி 


உ கமா தநீ ச்‌£; சாச்‌£/ ; , ச்க்ச்சா/தாழீச்‌ா/ 
வேல்முருகா இன்பா வீ_டருள்‌/தாயகா// 

7 _சீம்க்ச்‌£ நிதநீ ச்சா நிச்நிதமா/மகதமகசசா//மா 
வேதவே தாந்தங்களும்‌ / நாடிடும்‌ / நா. ம. கா 


சரணம்‌ 


? _மாமமா மா; ; மர்‌/ ; , கமகசா/சா; கநிசா// 
ஆணவம்‌ மாயை / கன்மமெனும்‌ பெரும்‌// 
; _சகசசா நிதா, நீசா/ ; , சாசமா/மா; தகமா./ 
அகழியுள்வீ_ழ்ந்து/ஆழ்ந்திடா/து அடருள்‌[ 


18 கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


காணவொணாத்தோர்‌/ கற்பனைக்‌/ கடலே 
கருணையேஉருவாய்‌7] அமைந்தநற்‌/பொருளே//-மால்‌ 
ஆ 7 


இராகம்‌. சக்ரவாகம்‌. (16) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌. ஆதி. 1 ௮ : ச்நிதபமகரிச 
பல்லவி 


இதுவரையும்‌ உனையே பணிந்திலேனே 
ஏதுமறிந்திலேனே வீணன்‌ நானே 


- அனுபல்லவி 


சதுர்மறைதேடிடும்‌ தற்பரபோதனே 
சமரச ஞான தத்துவ சீலனே 


சரணம்‌ 


விதியதுவிதியது என்‌ றுமேதானே 
வேதனைப்பட்டு வெம்பினேன்‌ நானே 
மதியிதுஎது வென்ற மார்க்க மறிந்திடாது 
மதுரமொழி மீனாட்சி மர்மம்‌ தெரிந்திடாது 


பல்லவி 


ட) தநிதபா மா;பமகரி ரீ நீ கரிசா;;, ரி/ சரிகம பமபா/ 
துவரையும்‌___உனை/யே_பாணிந்தி_லே_னே/ 
; _நீதபா மசுபமகரி, சாநிகாீ£/சா  ? சரி/கமபா கமபது//நிசா 
யேதும நிந்தி_ லேனே வீ.._டணன்நா (னே 


அனுபல்லவி 


; _மபதறீ சர , சீரீரிசா/ ; , சரிக்கம்ம்கிரி 7 கரிச்ாா 
* சீதுர்மறைதே டி_டும்‌.. தற்பரபோ/__ தனே / 


பாடல்கள்‌ ஐம்‌.பது டட 


: , ச்நிரிசா நீரிசநித தாபா/ ; , தநிதபா/மகபமகரிசரி// 
சமரச ஞா... _ன/தத்துவ/சீ_.. _ல._// 

கமப ்‌ 

னே 


சரணம்‌ 
:உய்பபபா பாபா , பபா/;, நீதபா/மகபமகரிரீ// 
விதியது விதியது/ யென்றுமே/.தா__. _னே 
:, சாநிகரி சா, நிரிசரீ/ ; , சரிமமா/பா, ம தாபா// 
வேதனைப்ப__ட்டு/வெம்பினேன்‌/நா__னே/. 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌] 


மதியிது எதுவென்ற/ மார்க்கம/றிந்திடா த/ 
மதுரமொழிமீனாட்சி/ மார்மம்தெரிந்திடா துர 


இராகம்‌. சங்கராபரணம்‌(29) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌, 
தாளம்‌. ரூபகம்‌ [4 . ௮: ச்நிதபமகரிச, 
பல்லவி 


தினமே சிவன்‌ நாமமே துதி 
_ மனமே நீயனு 


அனுபல்லவி 
மூனமே பல நாட்கழிந்தாலும்‌ 
முன்னவர்க்கும்‌ முன்னான முதல்வனை 
சரணம்‌ 
ஜெனன மரணப்பயம்‌ நீங்கும்‌ 
ஜீவன்‌ முச்திநிலைதானோரங்கும்‌. 


எனதெனவுளயாவும்‌ நீங்கும்‌ 
இன்பம்‌ மீனாட்சியின்‌ சொல்லோங்கும்‌ 


20 


இராகம்‌.சாரங்கா. பாடல்‌ எண்‌ 
தாளம்‌.ஆதி. 15 


கீழ்வேஷஞூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


பல்லவி. 
சாரீ கா; காகா//கரிபம கரிசா சாநீ/ 


தினமே சிவன்‌ //நா_..ம_மே துதி 
தாழீ சா; ; ; // சரிகம பா கமகரிசநி/ 


மனமே / நீ_ய.லு_..!/ 
அனுபல்லவி 
1 சமாபாதநீசா// ; நிசாரிசாசீதநீ/ 


மூனமே_பல// நா_ட்கழிந்தா_ 
சா ச்‌, நீதாபாப// ச்நிதபபமகரிசநி/ 


லும்‌ முன்னவர்க்குமுன்‌//னா__னமுதல்வ_னை/ 


சரணம்‌ 


* கசமாபபா பாபா//;மகா மகாமா;/ 
ஜெனனமரண//பயம்நீங்கும்‌// 

; உ மாககா மககரி/ சச கர்‌, மா, பார/ 
சீவன்முக்தி....//நிலை தானோங்கும்‌ //. 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌] 


எனதெனவுள// யாவும்‌ நீங்கும்‌// 
இன்பன்‌ மீனாட்சி//மின்சொல்லோங்கும்‌/ 


ஆ :. சரிகமபதநிச்‌ 
௮ : ச்நிதபமரிகம்ரிச 


(6$.ஆவது மேளகர்த்தாவாகிய மேசகல்யாணியில்‌ பிறந்தது) 


பல்லவி 
சொற்பதங்கடந்த துரியமெஞ்ஞானமே 
தூலசூக்கும காரணகாரியமே. 
அனுபல்லவி 


நற்பதமடைய ஞானம தருளே. 
நியாய நடுவினில்‌ அமர்ந்திடும்‌ பொருளே. 


பாடல்கள்‌ ஐம்பது 21 


சரணம்‌ 


்‌ கற்கண்டே யின்பக்‌ கனிரசமே யென்றன்‌' 
.கருத்திற்குணவே கற்பகமே தமிழ்‌ 
சொற்‌ கொண்டே நின்பொற்பதத்தொண்டே 
செய்த மீனாட்சி ஜென்மம்‌ ௨உய்யவழியருளே./ 


பல்லவி 


;, சாசபா ; , பபா பாசமநீதபா/பமரீரிகம்ரி 
சொற்பதங்கடந்த/துரியமெஞ்‌/ஞா...ன_-மே...!_ . 

சா, சஈச்தநி சாரிசீநித பாபம / ; , ச்நிதபா/பமரீ ரிககரி 
தூலசூ_ __க்கும.../கா_ரண/கா_ரிய-மே.../ 

சா, 


அனுபல்லவி 


, சாரச்ச்‌£ ச்நிச்நி தபபா/ ; , பமப்தா/ச்ஈ; சாச்/ 
தற்பத ம__டைய/ஞானம/த ர௬ுளே/ 

; உரீநிச்‌£ ச்நிநீதபபா*மநீதபா/பமாீ ரிகமீரி/சா, 
நியாயந டு_வினில்‌ /அமர்ந்திடும்‌' பொ_ர௬_ளே_/__ 


சரணம்‌ 


: பா, பா, பா) நிதபா/ மநீதபா/பமா£ ரிகமீரிா 
கற்கண்டே யின்பக்‌/கனிரச/மே_/யென்றன்‌/_ 
சா, மநீதபா பமரீ கம்ரீ/சா, சாசசா/பா; நிதபா// 


கருத்திற்குணவே_/கற்பக மே த.மிழ்‌/ 
, (அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


மிசாமகொண்டேநின்‌/ பொற்பத/ த்தொண்டே/ 
செய்த மீனாட்சிஜென்மம்‌/ உய்யவ/ழிய_ருளே//சொற்‌ 


இராகம்‌. இராமப்ரியா((52) பாடல்‌ எண்‌ ஆ : சரிசமபதநிச்‌ 
தாளம்‌ ரூபகம்‌ 16 ௮ : ச்நிதபமகரிச 
பல்லவி 


ஈசனன்பாக அணையெவரே 


இருஉலகிலும்‌ ஜெக__தீச 


22 


கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


அனுபல்லவி 


நேசன்‌ நினைப்பவர்‌ உளம்‌ நிறைந்த 
நிகிலபுவன ௮கில ஜெக_தீச 
சரணம்‌ 


பாசபந்தம்‌ தனையறுப்பான்‌ 

பாவனமுறச்‌ செய்திடுவான்‌ 

தாசன்‌ மீனாட்சி துயரறுப்பான்‌ 
தண்ணருள்புரியும்‌ ௮அண்ணலாம்‌ ஜெக_தீச ' 


பல்லவி 


பா; பமகரி கரிசா/சரிகம பாமாபா; / 

ஈ ச.னன்‌.பா்க்‌// கிடணையெவரே/ 
பதநிதபமபமகரிசா//சரிகம பாமா பர; / 
ஈ_ச_னன்‌_பா்க்‌/கிணையெவரே./ 

மபதப பதநீ தநிச்நி//ச்‌£; ; ரிச்நிதபம/ 
இரு_உலகி__லும்‌ ஜெ_க_/ 

பதநிச்‌ ரிச்நித பமகரி//சரிகம பாமாபா; / 
ஈ_ச_னன்ப_ர்க்‌/கிணையெவரே/ 

பதநீ தநிச்‌£ ச்நிரீ/ச்ஈ ; ரிச்நிதபம/ 
இருஉலகி.../லும்‌ ஜெ.க_// 


அனுபல்லவி 


பமபா தாதநி ச்‌ாச்‌£/சாசாச்சாச்ாசா 
நே_சன்நி_னைப்ப//வர்‌ உ ளம்‌ நிறைந்த/ 
ச்ரிக்ர்‌ க்£ப்ம்‌ கீரிச்ரரச்நி7 சா ரிச்நிதபா// 
நி_கி லபு_வ_ன//அ_கில ஜெ_க/ 


சரணம்‌ 
பா; பமகா ரீசா/, சரீகமா பா 
பா ச_பந்‌_தம்‌// தனையறுப்பான்‌ 
மபதா பதநீ தாபா//ததபபாமகரி சா! 
பா__வடன முறச்‌ //செய்‌__ திடுவான்‌/ 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌ 


தாசன்‌ மீனாட்சி துயரறுப்பான்‌// 
தண்ணருள்புரியும்‌ அண்ணலாம்‌ ஜெக 


பாடல்கள்‌ ஐம்பது 23 


இராகம்‌. கோகிலப்ரியா!(11) பாடல்‌ எண்‌ ஆ :. சரிகமபதநிச்‌ 
தாளம்‌. ரூபகம்‌. 17 ௮ : சீநிதபமகரிச 
பல்லவி 


கண்டால்‌ கலிதீருமே 
கனகசபேசனை 


அனுபல்லவி 


அண்டாதி தேவர்‌ போற்றும்‌ 
ஆனந்தத்தாண்டவனைக்‌ 


சரணம்‌ 


பதஞ்சலிவியாக்ர பாதர்தினம்‌ 
பார்த்து மகிழும்‌ பாதம்‌ 
நிதம்‌ துதிசெய்பக்தர்கள்‌ 
நினைவினில்‌ ஆடும்பாதம்‌ 


, பல்லவி 


; சரி கா; மகமா/// ; பா தாநீச்ர // 
கண்டால்‌ க_லி/ தீ _ருமே/ 

1 சா ச்நிதபா, மா//கர ரீசா// 
கீன_கச/ பே ச னை/ 

1 சரிகா ; மகமா/ ; பாதாநீசீஈ / 
கண்டால்‌ க_லி/ தீ_ருமே/ 
சாச்நிதபா, மா/; ச்நிதப பமகரி கறி / 
கன_க சு/பே_ச௪__னை_/ (கண்டால்‌) 


அனுபல்லவி 


1பாதா,நீச்‌ா/;ச்‌ ரி க்‌, ர்‌ ச்‌ / 
அண்டா தி/.. தேவர்‌ போற்றும்‌/ 
சா ;;ச்நிதா பா / பா, மா, கா, ரீச/ 
ஆ..னந்‌..தத்தாண்‌ ட வனை 


சரணம்‌ 


: பபாபபா பா, பரா, பாமா, கர, 87 
பதஞ்சலிவியாக்ர/ பாதர்‌ திடனம்‌// 


24 


கீழ்வேஷஞூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
: சரி காரி சாசா// சரிசா, மா,மா// 
பா_ர்த்து மகிழும்‌/ பா__ _.. தம்‌// 
(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) . 


நிதம்துதி// செய்பக்தரா்கள்‌// 
நினைவினில்‌// ஆடும்பாதம்‌/__கண்டால்‌ 


ர்‌ பாடல்‌ எண்‌ ஆ : சரிமபதநிச்‌ 
ர. [8 ௮ : ச்நிதபமரிகாகாரிச 


(22_ஆவது 'மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது! 


பல்லவி 
கருணாகரப்பரம்‌ பொருளே யெனைநீயே 
கண்பார்த்தருள்வாயே 
அனுபல்லவி 


மருள்நாசஞ்செயும்‌ மாண்புடைப்பொருளே 
மான்மழுவேந்திய மாதவப்பொருளே 


சரணம்‌ 


மசொல்லால்‌ விளக்கொணா சோதிப்பரம்பொருளே 
துரியமெஞ்ஞானத்து ஊறும்‌ சுகப்பொருளே. 
பல்லாயிரம்‌ தேவர்‌ போற்றும்‌ பழம்பொருளே 
பக்தன்‌ மீனாட்சி கண்கள்‌ காணவிழைந்தருளே 


பல்லவி 


3 தநீபா, பாபா பாபா/ மபதநிபா/ ரீ மரீ, ம ரீசா 
கருணா கரப்‌ பரம்‌! பொருளே... யெனை__ நீயே// 
; ரிமாபா, தாநீபாமா/பா 3 7/  பமரிமரிசாமி/7 
கண்பார்த்தருள்வாபயே 


பாடல்கள்‌ ஐம்பது 4] 


ஆ 
; தநீபா, பாபா பாபார்‌ மபதநிச்ப/7, ம ரீ, ம ரீசா/ 
கருணா கரப்பரம்பொருளே__/யெனை நீயே/ 


; ரிமாபா, தாநீபாமா/பா; ; ;- 7 பமரிமரிசாரி/ 
கண்பார்த்தருள்வாரயே /._/ 
மப 

அனுபல்லவி 


; தபா ச்‌, சா; ர்ம்‌்‌ ர்‌ ம்‌ ரீ,ம்‌ ரிச்ரிச்நிச்தாபா// 
மருள்‌ நாசம்செயும்‌1மா_ண்புடைப்‌/பொ_ருளே// 

$ தரச்‌ நீநீ, தபா/மபதநீபமா/ ரீ, ம 7, ம ரீசரி / 
மான்மழு வே_ந்திய மா__ தவப்‌பொரு_ _ளே//__ 
மப 


சரணம்‌ 
; _தாதாப பா; பாபா/ ; , மபதாப/ மபமரிரீசா// 
சொல்லால்‌ விளக்கொணா/ சோதிப்ப /ரம்பொருளே// 
; ரிமபதா ரிச்நிச்தாபா/ ; , மபதநிப/ மரிமரிரீசா../ 
துரியமெஞ்ஞா_ னத்து/ ஊறும்சு//கப்‌ பொருளே. 
(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


பல்லாயிரம்‌ தேவர்‌/ போற்றும்ப(ழம்பொருளே/ 
பக்தன்மீனாட்சி கண்கள்‌/காணவி/ழைந்தருளே// 


இராகம்‌. மோகனம்‌ இ பாடல்‌ எண்‌ ஆ : சரிகபதச்‌ ' 
தாளம்‌.ஆதி. [9 ௮ : ச்தபகரிச 


(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது] 


பல்லவி 


முன்பேபல பெரியார்‌ முழுமுதலிதுவென 
மொழிந்ததோர்‌ பொன்மொழி அநிந்தயோமனமே 


26 கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


அனுபல்லவி 


அன்பேசிவமென அனுபவத்தாலுணர்ந்து 
அவனிமுழுதும்நிறை பரம்பொருளிதுவென 


சரணம்‌ 


அன்றுதிருமூலரும்‌ அறிவுடையோர்களும்‌ 
ஆய்ந்துணர்ந்து கண்ட முடிவின்‌ முடிவென்றார்‌ 
இன்று மீனாட்சி சொல்‌ உண்மையும்‌ இதுவென்று 
என்று தெரிந்துந்‌ இறைவனை அநிவையோ 


பல்லவி 


;;;காதாபகா,ரீ சா சர சா; சாரிச தா! ;;; தாதாசாரீ 
முன்‌_பே பல பெரி ... யார்‌/ முழுமுத 
கா;கா;;ரீகா;/ 
லி_து வென 
1; காகாபாதர ச்ஈ ; ; ; தாச்ஈ / ; ; ; தாச்தாபா ; / 
மொழிந்த தோர்‌ பொன்‌__மொழி ...... அறிந்‌ தயோ 
காகாதாபா காபா காரீ* - 
மன மே 
காபாதா_சாதா, பா, பாகா, ௧ஈ காரீசா;/; / // 
முன்‌_பே_பலபெரியா__ர்‌/ . ௪... 


பஸ 
வர்க 


ர்‌ 


அனுபல்லவி 
கா பரு தா ச்ர;; சு சா; சாரீ சாரீ சா 
அன்‌ பேசிவ ... மென அனுபவத்‌... 1 


ச்;ரிச்தா தாபாதாடர 
த தா_லு_ணர்ந்து/ 
; 1 ாரீகா ரீக ரீ ச்ஈ ரிச்தா; தாச்ஈ, / ; ; பதரிச்‌ஈ, தாபா; 
அவனிமுழுதும்‌___நிறை / பரம்‌__பொ ருள்‌, க 
காகாதாபா காபா கா ரீ 
“இ.-து.வென.__._- ட்‌ 
காபாதா ்‌ 


சரணம்‌ 
1?) அுகாக௱கா; கா; ; ரீகா; 4 ;; காதாபாதாபா/ 
அன்றுதி ௬ மூ_லரும்‌ _.... அறிவுடை 


கா ; தப்பா கர கரீ, / 
யோர்‌__களும்‌ 


பாடல்கள்‌ ஐம்பது ர 


;;1 காபா, கா, ரீ சர ; ; ; சாரிசதா ; ; தாசாரீகாரீ/ 
-- ஆய்ந்‌ துணர்ந்து கண்ட __. முடி வின்மு 
கு 7;;ரீ சா; /7 


டி. வென்றார்‌ 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


_ இன்றுமீனாட்சி சொல்‌ / உண்மையும்‌! இதுவென்று// 
என்று தெரிந்து நீ/ இறைவனை: /அறிவையோ4/ 


இராகம்‌. சுத்ததந்யாசி பாடல்‌ எண்‌ ஆ : சகமபநிச்‌ 
தாளம்‌.ஆதி. . 20 ௮ : ச்நிபமகச 


(20 ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது) 


பல்லவி 


ஜென்மம்யேனையா சிவனைநினையா 
ஜென்மமேபாரில்‌ சுமைதானையா 


௮! னுபல்லவி 


மன்மதவிக! ர மான ஜெகமீதில்‌ 
வந்துபிறந்து கண்டதேதையா 


சரணம்‌ 


இந்த ஜென்மம்தந்த ஈசனை மறந்து 
இரவுபகலாய்‌ யேதே தோநினைந்து 
பந்தபாசமற பக்தன்‌ மீனாட்சியின்‌ 
பண்மொழியறிந்து நன்மையடையா 


பல்லவி 
(1:17 சாசா கமபாமா/ பா; ; பா/ மா, மா, மகா க, 
ஜென்மமே_னை/யா்‌ சி/ வனை நி/னையா_.. 


பமகசா, சாசா கம பா மா/ப௱; ; பநி/ நிச்ரநிபமமக/ 
ஜென்மம்யே_னை/யா...... சி_/வ௨__ _ னைநி_,/ னை_யா 


28 


கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


பமகசாநி சாசாகமபாமா/பமகசகமபநி/நிச்£ நிபமமக// 
ஜென்மம்யே_னை/யா __சி/வ__ னைநி_/னை_யா_. 
பமகசாநி மா பர, மா; கா, சக/நிசா' ; , சா 7 சாகம பாமா//| 
ஜென்ம_மே பா_/_ரில்‌ ௬/ மைதா_னை// __ 


ய்மகசகம 


யா... 


அனுபல்லவி 


;;1 பா நீச்ர நிச்‌, ச்‌, கா/ ச்‌ ம்‌, ம்‌, / 
மன்மத வி/கா ர மா/ ன ஜெக/ மீ _தில்‌ 

க்ச்ஈ, சா ச்‌, கம்க்ச்‌£, நி/ சா; ; பநி/ நிச்நி பா, ம// 
வந்து_பிறந்‌து சண்ட ___ தேதை/ 

பமகசகம 

யா 


சரணம்‌ 


;;; பாபா பா, பா/பா, பா, பநி/பா மா, மா, / 

இந்த ஜென்மம்‌/ தந்த மீ..ச னை ம/ 

கா, கா, மகபமகசா, நீ /சா; நிச/கா, மா, மா// 

றந்து இரவு பக/லாய்‌ யேதே தோற்‌ 

பா, பா, 

னைந்து ப 
(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


பந்தபாச /மற பக்‌/ தன்‌ மீனாட்சியின்‌ 
பண்மொழிய/றிந்‌ துநறல/மையடை/ யா 


இராகம்‌. ஆரபி பாடல்‌ எண்‌ ஆ : சரிமபதச்‌ 
தகம்‌. ஆதி ௮ ௮ : சநிதபமகரிச 
(29 


-ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது] 


பல்லவி 


நடனமாடிடும்‌ டூ ப்ர்தமே யென்றும்‌ 
நம்மைக்காத்திடும்‌ பாதமே 


பாடல்கள்‌ ஐம்பது 20 


அனுபல்லவி 


திடமதாய்‌ அன்பர்‌ திருவுள। மதனிலே 
திகைப்பறவேதினம்‌ திந்திமி திமியென]| 


சரணம்‌ 


1. தும்புருநாரதர்‌ தோத்திரம்பாடிட 
தூய்மைமிகுந்தொண்டர்‌ துயர்பறந்தோடிட 
அம்பலந்தனிலென்றும்‌ ஆனந்த நடமிட 
அம்மைசிவகாமியும்‌ கூடயிருந்திட 


2, யானெனும சந்தை தானேயொழிந்திட 
யாதினுமே சிறந்த யின்பம்‌ பிறந்திட 
'கோனெனுந்திறமே கண்டு தெளிந்திட 
குணமுடை மீனாட்சியின்‌ உள்ளங்‌ களித்திட 


பல்லவி 


தாபாபா பா ;,பாபாு/மபதப பமாக! ரீமகரிசரீ 
நடனமாடிடும்‌/ பா த... /மே __யென்றும்‌/ 
ர உ சீமபதச்ச்நிதப/மாமகரிசாீ£// 
க உர்பா__த../ மே /யென்றும்‌/ 
ன உ 7 மபதரிச்நிதப' மாமகரிசாீ£// 
ற உ பாட த. ./ மே யென்றும்‌/ 
; ரீ மகரீ சநிதா ரிசார/ரிமபாமகரிச! ரி மகரி௪// 
கர்மைகைக.. அத்ண்பட்‌ 4 மே... 77 நடன 


அனுபல்லவி 
மா பாதா சா; சாச்‌ர /சீரிம்கர்சவா ரீர்ரீற்ச 
திடம தாய்‌ அன்பர்‌/தி_ரு_வுள/மதனிலே// 


; தரீச்சா சீநிதாபாபா/மபதசா 'நிதப/மாமகரிசற்‌/ 
திகைப்பறவே._ தினம்‌/திந்‌_...திமிதிமி,யென/நடன 


சரணம்‌ 


: தாத்தா பா; பாபாமபதாபாபா/ீமா, கரிச£ 
தும்புரு நாரதர்‌ தோத்திரம்‌ பாடிட 

க உ சீமபத்சாநிதபமா, சுரிசாீ 

க ஆ. சீதோடத்திரம்‌/பாடடிடயா 


30 


கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


ய்‌ , சசதரிச்நிதப/ மா, கரிசரீ// 


உ. /தோ_த்திரம்‌/பா__டிட/ 
ப பற்றுக்‌ மகரிரீ, சா; ரிமாபதா/ ச்நிதாதாபா// 


தூம்மைமிகுந்‌.தொண்டர்‌ /துயார்பறந்தோ__டிட/ 
தா, ச்‌ ச்‌£ ரீரீரீரிச்ரிம்க்‌ 17சபாரீர்ர்ரீ/ 


அம்பலந்‌ தனிலென்‌ றும்‌/ஆனந்த/நடமிட// 


ு  ரீச்ரச்‌ ச்நிதா பாபா/மபதச்ரநிதப/மா, கரிசாீ£// 


அம்மைசி வ_காமியும்‌/கூ___யி/ருந்தி__./_நடன 


இராகம்‌. வாசஸ்பதி (64) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌. ஆதி 22 ௮ : சநிதபமகரிச 
பல்லவி 


நாதசுகமளியே நலமுறவே 
நாவினிலே உறையே சரஸ்வதியே 


அனுபல்லவி 
கீதமறைமுடிவே __ சங்‌ 


சீதமய வடிவே சுரஸ்வர 


சரணம்‌ 


- ஒலிவடிவாய்‌ நின்று உலகினை யாண்டிடும்‌ 


உண்மைப்பொருளே நின்‌ திறமறிந்திடயினி 
வலுவினில்‌ வந்தென்றன்‌ வல்வினைப்‌ போக்கி 
வகையுற மீனாட்சி சொல்லினை நோக்கி 


பல்லவி 
பதநீ தாதா பா பகமா/பா; ; தா/ததபா பாபா// 
நா_த சுகமளி_/யே ந/ல_முறவே/ 


பதநிசாநிதா பா; பகமா/பர; ; தா/ததப்‌ா 'பாபா// 
நா__தசு க ம_ளியே நு ட்மாவோ 


பாடல்கள்‌ ஐம்பது 3] 


பதரிச்நிததா பா; பகமா/பர ; தா/ததபா பாபா// 
நா_.. _ தச க ம.ளி/யே ந/ல_முறவே/ 
மபதநீதபா பமதபாகா£/சா; ;  வன்கான்றப்ட்‌ 
நா__வினிலே__உறையே ச/ரஸ்வதியேோ | 


பரனது 


$ பாதறீ ச்‌ ச்நித்நி/ச்ஈ ; ; / ; 1; ச்‌£// 
கீதமறை மு_டி/வே /  . 
கற்‌ £ரிசா ச்ச்நித பாநித/பா; ; ; / பமகரி குமபத்சி 


கீதம ய__வடி_/வே/ ஸு_ஸ்வ.ர.// 


சரணம்‌ 


: தநீதநீ தா;தாதா, பா, தா, நீ சா நிச்நிதப்ர்பா.: 
ஒலிவடி. வாய்‌ நின்று/௨லகினை/யாடண்டிடும்‌// : * 
: _நீதபா பமதபபமகா/ கமாபபா/பதநீ தாபா// 
உண்மைப்பொருளேநின்‌/திறமறிந்‌தி_டயினிர .... 

; மபத நீ, ச்ஈ சாசர்‌ , நீச்ரிச்‌, நிதாநிச்‌ா// - ' 
வலுவினில்‌ வந்தென்றன்‌/வல்வினைப்‌/போக்கி_./ 

: நிரீச்சா£ ச்ச்நிததநிச்ாக , நீநீத' பமகரிகமபத : 
வகையுற மீ னாட்சி/சொல்லினை/நோ_க்கி_/ 


இராகம்‌. ஹம்ஸவிநோதினி பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமதநிச்‌ 
தாளம்‌. ஆதி. 23 ௮ : சநிதமகரிச 


(29 ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்‌தில்‌ பிறந்தது) 
பல்லவி 


குலந்தரும்‌ செல்வம்‌ தந்திடும்‌ மற்றும்‌ 
கோரியவரங்கள்‌ எல்லாமளித்திடும்‌ 


32 


கீழ்வேளூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


அனுபல்லவி 
பலந்தரும்‌ பக்தி முக்தியளித்திடும்‌ 


பாசபந்தம்போக்கிப்‌ பாவனனாக்கிடும்‌. 


சரணம்‌ 


1. அ௮ன்புங்‌ கடவுளும்‌ இரண்டல்லவொன்றே, 
அதையே தெரிந்து நீ ஆவலா மின்றே. 
துன்பமேயானாலும்‌ சுகமதேயானாலும்‌ 
தோத்திரம்‌ செய்ராம ராம ராமாஎன்றே 


2 மங்களந்தந்திடும்‌ மனதையடக்கிடும்‌ 
சிங்காரமானதொரு ஜீவனம்‌ தந்திடும்‌ 
சங்கையைப்‌ போக்கிடும்‌ சன்மார்க்க மாக்கிடும்‌ 
பங்கமிலாத நற்பதத்தைக்‌ கொடுத்திடும்‌ 

ய்‌ 


3. சத்திய ஞான தாகமடைந்திடு 
சத்குருவையடையத்தக்‌ கோரைத்தேடிடு 
பக்திசெய்து இன்பப்‌ பாதையடைந்திடு 
பக்தன்‌ மீனாட்சி சொல்‌ பாசழறிந்திடு 


பல்லவி 


ை சசா சசா நீ ரீ, 1; , காக்கா / க, மர, //| 


'குலந்தரும்‌ செல்வம்‌/தந்திடும்‌/ மற்றும்‌// 


: காககா ரீமகரிசசா, , நிசார்‌! கரிகரிசாசா./ 
கோரிய வரங்‌_கள்‌/ எல்லாமுிளி__த்திடும்‌/ 


அனுபல்லவி 
 மமாமமா மா, மாமாக்‌ , காமதா/ நீ சா சரா 
பல்ந்தரும்‌ ப_க்தி/முகீதியளித்திடும்‌/ 


சாச்சா நீ தா, மா? , கா, கரி/ரிகமகரிச்சா/ 
டாசபந்‌ தம்போக்கி/பாவன்‌/னா_க்கிடும்‌// 


சரணம்‌ 


ஆ 


்‌ _மாமாம மா; மாமாறட்கககாரி /ரிகமக கரிசர// 
அள்புங்க ட வுளும்‌/ இரண்டல்ல/ஒன்‌_றே__ 


பாடல்கள்‌ ஐம்பது' 33. 


; _நிறிசாச ரீ, ரிகரிக4 கா, ககரி /ரிகமச கரிசா// 
அதையே தெரிந்து நீ -ஆ வ லா_யின்‌__றே// 
)ரமாமமா தமா, மா, /;கா,மா, தா, நீ /ச்‌£, ச, சா 
துன்பமே யா_னாலும்‌ ... சுகமதே.யா னா லும்‌ 

; சாச்சா நீ தா, மா4 , கா ககரி / மமகரி கரிசா/ 
தோத்திரம்‌ செய்‌ ராம__ ராமரா__மா__யென்றே/ 


இராகம்‌. ஷண்முகப்ரியா (36) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌. ஆதி 24 ௮ : சநிதபமகரிச 
பல்லவி 


காலங்கழிவதால்‌ கண்டபலனென்ன 
கருணாகரனே கமலபொற்பாதனே 


அனுபல்லவி 


ஞாலங்கடந்தநின்‌, நாதத்‌ திருவுருவை 
நாடித்துதித்திட ஞானம தருளே 


சரணம்‌ 


கோலங்கள்‌ பலவாகிக்‌ கொள்கையும்‌ பலவாகிக்‌ 
குவலய மதிலெங்கும்‌ கோதிலா வடிவாகி 
ஜாலம்‌ செயும்‌ நின்றன்‌ தன்மை யறியாது 
நாளே கழித்திடும்‌ மீனாட்சியின்‌ ஜென்ம 


பல்லவி 


) _பதநீநி நிதச்நி தாபா , பாபபம/பமக கா.ரீ// 
காலங்க ழி__வதால்‌; கண்டப/ல__ னென்ன// 

; சரீ, சா ககமா பா) / ; பதாநிநீ/நிதச்‌£ நிதா, பா. 
கருணா கரனே / கமலபொற்‌/ பா__த__னே/ 


அனுபல்லவி 


; நிச்தாநி சா; சாச்‌£/ , கரர்க்‌! சாச்‌£ ச்நிச்ரா 
ஞாலங்கடந்த நின்‌/நாகத்தி/ர௬/வுருவை 


34 


கீழ்வேஷஞூர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


;, நீநீநி ச்ரிகாரக்ரிசா£ , நிச்தாப। பாதா தபமா// 
நாடித்துதி_._தி_,_,_ஞானம/ தருளே_/கா 


சரணம்‌. 


ட யாபாப பாபா பாபர்‌, பாபபம/ பாத்பமா காரீ/ 
கோலங்கள்பல வாகி/கொள்கையும்‌/பல_வாகி/ 

; _நிசதாநி சாசாசாச* சரீகமா/ பமநித பாபா 
குவலய மதிலெங்கும்‌/கோதிலா/வ_டி_வாகி// 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


"ஜாலம்செயும்நின்றன்‌/ தன்மைய/ நியா-து// 
நாளேகழித்திடும்‌ / மீனாட்சி/யின்ஜென்ம//கா 


இராகம்‌. நாகஸ்வராளி பாடல்‌ எண்‌ : சகமபதச்‌ 
£ாளம்‌. அதி டட 
தாளம்‌. ஆதி. 25 ௮ : சீதபமகச 


(28.ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது] 


பல்லவி 


கரும்பினும்‌ இனிய கண்ணுதலேயெனைக்‌ 
கடைக்கணியே யுன்றன்திருவருள்‌ குனிந்தே. 


அனுபல்லவி 


இரும்பினும்‌ வலிய இருதயமோ உன்றன்‌ 
எண்ணம்யாதோசொல்வாய்‌ புண்ணியவடிவே 


சரணம்‌ 


திரும்பவுமேயிந்த ஜெகமதிலே வந்து 
ஜெனித்திடாது அருள்‌ தேவமுதல்வனே. 
அரும்பதமேதொழும்‌ அன்பன்மீனாட்சியின்‌ 
அகமதிலேயிருந்து ஆண்டருள்புரியே 


பாடல்கள்‌ ஐம்பது 35 


பல்லவி 


டசமாகசா காமா பா; 5 , பாததப/தா; தாதா 
கரும்பினும்‌ இனிய/க்கண்ணுத/லே யெனைக்‌/ 

: பக-ச்தா சா; சாச்‌ா/ தச்தபா/(மாமா பமபா7 
கடைக்கணியே யுன்றன்‌/திருவருள்‌/ சனிந்தே__./கரும்‌ 


அனுபல்லவி 


(தததபா, தா; சாச்£/ ச்காச்சா/ தா; சாச்‌£// 
இரும்பினும்‌ வ லிய/ஹிருதயமோ உன்றன்‌/ 


ு சாதபா பா; தபதா7 ; , சாதபா/மா; பமபா// 
எண்ணம்‌ யாதோசொல்வாய்‌/புண்ணிய/வ டி_வே/்‌ கரும்‌ 


சரணம்‌ 


; ததாததா பா, பாபாச்‌ மபாமகா/சா, சா, சா// 


திரும்பவுமே மிந்தஜெகமதி/லே வந்து/ 
 சமாபபா தா தாதா , பதச்தா/ச்‌ாஈ; சா ச்‌£/ 
ஜெனித்திடாது அருள்‌/தேவமு_/தல்‌ வனே/ 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


அரும்பதமேதொழும்‌/ அன்பன்மினாட்சியின்‌/ 
அகமதிலேயிருந்து/ ஆண்டருள்‌/புரியே 


இராகம்‌ : கல்யாணி (64 பாடல்‌ எண்‌ ௮ : சரிகமபதநிசீ 
தாளம்‌ : ஆதி ர ௮ : சீநிதபமகரிச 
பல்லவி 


பல்உதம்‌ பணி மனமே தினமே / பசு 
கதருளம்‌ தனிலே நிறை பசு பதிபதம்‌. 


36 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுநீதரம்பிள்ளை 


அனுபல்லவி 


மதியும்‌ நிதியும்‌ தரும்‌ மறுபிறவியும்‌ அறும்‌ 
மனைமச்களெனும்‌ இகவாழ்வும்‌ புகழும்‌ உறும்‌ __ பதி 


சரணம்‌ 


அண்டர்கள்‌ தொழும்‌ பதம்‌ அமரர்கள்‌ தொழும்பதம்‌ 
அனுதினமும்‌ பக்தர்கள்‌ அண்டிப்‌ பிழைக்கும்‌ பதம்‌ 
தொண்டன்‌ மீனாட்சி ஜென்மம்‌ தேற்றிடவரும்பதம்‌ 
துன்பந்துடைத்தின்பம்‌ அருளியருளும்‌ பதம்‌ ___ பதி 


பல்லவி 


1. ச்ஈச்ர்‌ ச்நிதா நிதபா பகமா / பர ; நித / பமபா ; தநி / 
பதி ப_தம்‌ படணி ம_ன/ மே தி _ / னமே பசு / 


2. சா£ரரிச்நீ நிதபா ததபம பகமா / பா; ; நித / பமபா; தநி 
பதி படதம்‌ படணி ம_ன/ மே தி_/ னமே பசு / 


3, க்ரிச்நி ரிச்நித நிதபம பகமா / பா;; நித / பமபஈ // 
படதி ப_தம்‌ படணி ம_ன/ மே தி _ / னமே பசு / 


4, கமபா பா மபதாதா தா நீ / ச்‌ஈ;; ச்நி / தப தநீச்ச்ர 
பட டக்தரு__எம்‌ தனிரலேநி_/_றை_பசு_/_.. பதிபதம்‌ 


அனுபல்லவி 


காமா பாதா நீச்‌£ சாசா /; நிரீச்சா / ச்தநீ ச்‌ சர / 

ம தியும்‌ நி தியும்‌ தரும்‌ / மறுபிற / வியும்‌ அறும்‌ // 

; _நிக்ரிசா ச்நிதப தநிச்‌ா / ச£, ரிச்நிதப / ததபம தநிச்‌£ // 
மனைமக்களெனும்‌ இ_க / வாழ்வும்‌ _ பு / கழும்‌ உறும்‌ / _.... பதிபதம்‌ 


சரணம்‌. 


பாப்பா பாபா, பபா /; கநீதபா / காப்மகா ரீரி / 


அண்டர்கள்‌ தொழும்பதம்‌ / அமரர்கள்‌ தொழும்‌ _.. பதம்‌ 77 
; கதாபமா கரிகரி சாசா /; , கமபாபு / பததாநித்‌ நிதபா // 
அனுதின மும்பக்தார்கள்‌ / அண்டிப்பி / ழைக்கும்‌ ப_தம்‌ 77 


பாடல்கள்‌ ஐம்பது 37 


; ச்நிதபா தாநீ, ச்சா /; க்ர்சசா / ச்தநீ ச்ச்‌ / 

தொண்டன்‌ மீனாட்சி ஜென்மம்‌ / தேற்றிட / வரும்‌ பதம்‌ // 

; கீரீசீா ச்நி ச்‌, ச்‌, சா / ; ச்நீதபம / பமபா தநிச்‌£ / : 

துன்பந்து டைத்தின்பம்‌ / அருளிய / ரும்‌ பதம்‌ / ___... பதிபதம்‌ 


இராகம்‌ : சாருகேசி (26) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 27: ௮ ; சநிதபமகரிச 


பல்லவி 


பரமசுகம்‌ தரவே உனைப்‌] 
பாடிப்பணிந்தேன்‌' பசுபதியே 


அனுபல்லவி 


- ஸ்திரமது டைசுயஞ்‌ ஜோதியே 
தேவதேவனே க்ூமயோகனே 
சரணம்‌ 
மனைமச்கள்‌ சுற்ற மெனும்‌ மாய்கையாம்‌ 
மாய்கையுள்‌ விழுந்து அழுந்திடாத ' 
வினை மீனாட்சிக்‌ கேயருளே 


- வேத கீதனே நாதரூபனே 
பல்லவி 


33 பர்தா பா; மாப கரு.ரீ கா, சா, ரீ / 
பரமசு/கம்த/ரவே௨உ/ 

கு; பாதாபர மா_/கமபம மகரீ / கா, சா, ரீ // 
னைப்‌ ப“ரமசு/கம்‌ -.._த/ரவேஉபனைப்‌ 
காடடரிகமா நிகமகரிச / சந) சா / ரீ, கா, மா / 
பாடடிப்பபடணிந்‌ தேன்‌ ப/சு பதி. 

பா; ்‌ 


யே 


38 கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


அனுபல்லவி 


:;; பாதா நீ நீ/சா$;ம்‌ா/கா றிக்ம்க்‌ க்ரி 7 சு; 
ச்திரமது (டை சு / யஞ்‌ ஜே. __தி_ / யே 

: 13 நீநீதா நீ / ச்‌; நீ/ தா, பா, மா / கமபமகம 
தேவதேவ/ னே சே/மயோ 2 //னே 


சரணம்‌ 


;)) பாதாபா)மா/கா,கா, கரி/கா,சா.ரீ/ கா 
மனைமக்கள்‌ / சுற்றமெ_ / னும்‌ -மாய்கை / யாம்‌ 

கா ;;- சாசாதா ; நீ/ சா, சா, சா/ரீ.கா,மா / 
மாய்கை யுள்வி / ழுந்து ௮ முந்தி டா 

பா;;. 


த. 


அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌ 


வினை மீனா / ட்சிக்கே : படி 
வேத கீத/னேநா/த௲ூப ப னே 


இராகம்‌ : ஸ்ரீ மனோகரி பாடல்‌ எண்‌ 


ட்‌ : சகரிகமபதச்‌£ 
தாளம்‌ : ஆதி 28 ன்‌ 


௮ : ச்தபமகரிச 


(2.ஆவது மேவகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது] 


பல்லவி 


மோசயிருளழுந்தி மோசம்‌ போகாதே சொன்னேன்‌ 
மூட நெஞ்சே. நெஞ்சே. தெஞ்சே 


பாடல்கள்‌ ஐம்பது 39 


அனுபல்லவி 


தாகந்தணிந்திட தானே உலகெலாம்‌ 
தழைத்த சர்வேச்வரன்‌ தாளே பணிந்திடு 


சரணம்‌ 


பாகந்தெரிந்திட பக்தர்களினமதில்‌ 
பழகிப்‌ பழகித்‌ தினம்‌ பண்பு தெரிந்திடு 
- தேகந்‌ தேகியெனும்‌ சூஷ்ம மறிந்திட 
தினந்துதி செய்‌ மீனாக்ஷி சொல்போல்‌ நடந்திடு : 


பல்லவி. 
பதச்‌ தாபா பாபா பாபா / மபதா பாபா / மாகா ரீசா / ்‌ 
மோ _. கயி ௬ள ழுந்தி/ மோ _.. சம்போ ்‌ கா தே சொன்னேன்‌ / 


9) சாகா, ரீ,ரிச மா, /; ப ம பா; / ; பதச்‌£ ; 
மூ __ட நெஞ்சே / நெஞ்சே / நெஞ்சே ற 


அனுபல்லவி 


;_பமபாத ச்‌ சா ச்‌£ 7/3 ரீரீரி/ ச்தா, ச்சா / 
தாகந்த ணிந்‌ திட 7 தானே௨ /ல _. செலாம்‌ / 

்‌ தரீச்சா தா; பாபா / மபதசாதபா / மா, கரி கமா 
தழைத்த சா்வேச்வரன்‌ /தா__ளேப/ணிந்‌ _தி_டு/. 


சரணம்‌ 
; தாதாப பா; பாபா / மபதா பாபா / மாகா ரீ சா /7 
பாகந்தெ ரிந்திட / ப... க்தர்கள்‌ / இன மதில்‌ // 
; _ரிகமாம காகா, ரிசா/;, சாகாரி / கா; மர மரச்‌. 
பழகிப்‌ பழகித்‌ தினம்‌ / பண்புதெ / ரிந்திடு // 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌] 


தேகழ்‌'தேகி யெனும்‌ / சூஷ்மம / நிந்திட £ 
தின.ந்துதிசெய்‌ மீனாட்சி / சொல்போல்ந 7 ட்ந்திடு 77/ 


40 கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


இராகம்‌ : ரீதிகெளளை பாடல்‌ எண்‌ ஆ : சகரிகமநிதமநிநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 29 ௮ : ச்நிதமகமபமகரிச 


(22_ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது) 


பல்லவி 


பொய்யாம்‌ உலகமிதே ௮றிமனமே 
பொய்யாம்‌ உலகமிதே 


அனுபல்லவி 


மெய்யாம்‌ எனது மொழி மனமே 
மேன்மையுறத்தினம்‌ மெய்மறந்திருந்திடு ப 


சரணம்‌ 


1. ஆண்டவன்‌ தந்த மிந்த அருமை அறிவினை 
ஆழுக்கும்‌ பாழுக்கும்‌ ஆட்டிவையாதே 
தாண்டவமாடிடும்‌ குஞ்சித பாதத்தைத்‌ 
தன்னிலே யறிந்து நீ தன்வயமாயிரு 


2. காண்பொருள்‌ யாவும்‌ கனவென்றறிந்திடு 
கனிமொழி மீனாகஷியின்‌ சொல்லதறிந்திடு 
மாண்புடைப்‌ பெரியோர்‌ சொல்‌ லுண்மையுணர்ந்திடு 
மாநில சுகமிதை மறந்துமிருந்திடு 


பல்லவி 


பார ம௱ காமா காரீ /சா:சா/சாகா ௮ மா /7/ 
பொய்யாம்‌ உலக மி / தே ௮ / நி மனமே/ 


பா மகமபாம மகபமகரி / சா; சா/சா காகா மா 7 
பொய்யா__ம்‌ உல_கமி / தே ௮ / நி மனமே / 


பாதநிதாமா மாபத்பாமா மகபம கா ரீ/சா;சா சா காகாமா / 
பொய்‌__யா_.ம்‌ உல கமி தே ௮/ நி மனமே / 


திநிதம மகமபாம மகபமகரி / சா;சா/ சாகா காமா 7 


பொய்‌ யாம்‌ உல_ கமி தே ௮/றி மனமே / _ பொய்‌ 


பாடல்கள்‌ ஐம்பது 4] 


அனுபல்லவி 


; மாநிநிதமா, நிநீச்நீ / ச்‌; $:-/- 9 நிச்கீரிச்ச்‌ ர சா 
மெய்யாம்யென து மொ/ழி_._/ மன / மே. 
: காரரிச்£ ச்நிரிச்‌ நிதமா / ; , சமபமா / பமகரி காமா 4 


மேன்மையுற__த்தி _. னம்‌ / மெய்மறந்‌ / தி.ருந்திடடு / 


சரணம்‌ 


:  நீதமா காமபமகரீரிக மா / ; , மகபமக /. சா; சாசா / 
ஆண்டவன்தந்த ___மிந்த / அடருமைஅ / நி வினை 
ட நிபாநிநி கசா, சாசா /;, சா காரி / க மர / 
ஆ முக்கும்‌ பா__முக்கும்‌ / ஆட்டிவை /யா தே.// 

;, கமநிநீ ச்ச்‌ ச்‌ /;, ச்ர்கி /ச்‌ டற்று நீச்‌ / 
தாண்டவ மா டி டும்‌ / குஞ்சித_ 7 _.. தீதீதை 4 
; _காரிசா ரிச்நித மாமா 7;, ட 7 ரக 7] 
தன்னிலேயறிந்‌_து நீ / தன்வய / மா__யி ரு / 


(இரண்டாவது சரணமும்‌ இதுபோல்‌ .பாடவும்‌) 
இராகம்‌ : மாயாமாளவகெளளை (15) பாடல்‌ எண்‌ ஆ: சரிசமபதநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 3 ௮! : சீநிதபமகரிச 
பல்லவி 


ஐயா யெனக்‌ கொருவரமருளே. 
ஆதி பரம்பொருளே வெளியே 


அனுபல்லவி : 
பொய்யாகிய இந்த பூதலநிலையே' 
பொல்லாத சூதர்கள்‌ சொல்லது விலையே . 


42 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


சரணம்‌ 


“ப தந்தையாய்‌ தமர்தாரம்‌ சந்தையின்கூட்டமே 


எந்தையே மிமயவர்‌ தேடிய தேட்டமே 
சிந்தைகுளிர:. நின்ற... திருமுகநாட்டமே 
சித்சபைதனில்‌, நடம்‌: ஆடிய ச்ரேஷ்ட்டமே 


2) நன்றிவைதீதிவை யென்றுமே தெரியேன்‌ 


ஞானநல்மார்க்கம்‌ சென்றுமே அறியேன்‌ 
இன்புறமீனாக்ஷயுன்‌ சேவடி தொழுதேன்‌ 
தீவினைப்‌ போக்கியென்‌ சித்தமே கழுவேன்‌ / 


பல்லவி 


) சரி கா) மா, பா; / பதாபபா / பாபா பதபம / 
ஐயாயென௪ கொருவர/மருளே__ ச 
; தாப மா ஹகபுமாகரீ / சா; ; சரி / கமபதபமகரி / சநு 


ஆதிபரம்‌, பொரு. ளேலெட/_ளி...யே/ 


; சரிகமபத நிச்ரிச்‌ நிதபா / ; பதாபபா / பாபா பதபம / 
ஐயா __'ம்மயென:/. கீகொருவர / மருளே_. 
* உதாபமா மகபமாகரீ / சா; ; தத/ பமபமகரி கரி // சநி 
ஆதிப ரம்‌__ பொரு/ளேவெ_/_எளி._யே// 


அனுபல்லவி 


தா, தா, நீச, ரிசா /; சாச்சா 7 நீ ச்£ரிச்‌ நித நிச்‌ / 
பொய்யா கிய யிந்த / பூ தல/ நிலை யே 

; டசாச்சச்‌ ச்ஈரிச்நித தாபா /;, மாதாப / மகபமகரி கரி / சநி 
பொல்லாத சூ தர்கள்‌ சொல்லது / வி_லை_டே_ / 


சரணம்‌ 


* பாபதப பாபா பாதநி / தபா பாப்பா / பா; தபதம // 
தந்தைதாய்‌ தமா£தாரம்‌ / _சந்‌தையின்‌ / கூட்டமே // 

* _மதபமா மகபமாகரிச/ ; , சரிமமா / பா, ம தபதா /4/ 
எந்தையே மிமயவர்‌ / தேடிய / தே_. ட்டமே // 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


சிந்தை குளிரநின்ற 7 திருமுக / நாட்டமே / 
சித்சபைதனில்‌ நடம்‌ / ஆடிய / ச்ரேஷ்ட்டமே 


பாடல்கள்‌ ஐம்பது 43 


இராகம்‌ : தன்யாசி பாடல்‌ எண்‌ சகழபநிச்‌ 


ஆ : 
தாளம்‌ : ஆதி 3. து! : சநிதபமகரிச 
பல்லவி 


இன்னுந்தயவுயிலையா வுனக்கு 
இருளே நிறைந்த மன நிலையா 


அனுபல்லவி 


மன்னும்‌ பது புகழ்‌ குன்று மென்றறிந்தாயா 
மாநிலமதிலுன்றன்‌ மகிமையுணர்ந்தாயா 


சரணம்‌ 


உன்னும்‌ உட்ல்பொருள்‌ ஆவியும்‌ உனக்கீந்தேன்‌ 
உலகுளயாவையும்‌ உனதெனவே நினைந்தேன்‌ 

மின்னும்‌ நினதுதிருவடியிணையே புனைந்தேன்‌ 
மீளவழியருள மீனா்கூஷயே விழைந்தேன்‌ : 


பல்லவி 


பக மாபா நீசா ச்நிரிச்‌ தா, பா,பா/நீ ச்‌; ச்ர்ர 


இன்னும்த யு மி_லை_ /யா_ உட __-க்கு | 
: பச மாபா பநி பநிசா ச்நிரிச்‌ / தா, பர்‌, பா / நீ சர, சா / 


இன்னுந்த ய_வு_மிடலை_/யா__௨/ன_.. க்கு / 


பு ட பாபபம / கா; ; சம7 கதா /. நிச 
இருளேநி றைந்‌ __ தம/_ ன__ _நி../லை_ மாட்‌ ச்‌ 


சர 
: பச மாபா நீச சாச்‌£ / ;, காரீச்‌ / ச்ரிநிச்£ச்‌£ 7 
மன்னும்நி னது புகழ்‌ / குன்‌.றுமென்‌ / றழிந்தாயா. / 
ு ப நீச்ச£| ச்ரிநீ நிச்பா / ; , மப்காம / சமபநிச்நிதப / ட 
மாநில்‌ ம_திலுன்றன்‌ / மகிமையு / ணர்ந்த_தா / 
சரணம்‌ 


: பா பாபா பர பாபா /;, மதபமா / மாதப்‌ மகமா / 
உன்னும்‌ உடல்பொருள்‌ / ஆவியும்‌ / உன க்கீந்தேன்‌ / 


44 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


; பநீதபா பமாக ரீசா. / ; நிசாகமா / பகமா பா பா 4/7 
உலகுள யா வையும்‌ / உனதென / வே_. நினைந்தேன்‌ // 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


மின்னும்‌ நினது திரு / வடியிணை / யேபுனைந்தேன்‌ / 
மீளவழியருள / மீனாட்சி / யே விழைந்தேன்‌ / _இ 


இராசம்‌ : சங்கராபரணம்‌ (20) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌ : மிச்ரம்‌ 32 அ: ச்நிதபமகரிச | 
% ல்‌ 

பல்லவி 


ஆடிடும்பாதமே ஆண்டிடும்‌ பாதம்‌ 
ஆனிப்பொன்னம்பலமாம்‌ ௮ம்பலந்தனில்‌ நின்று // ஆ 


அனுபல்லவி 


தேடிடும்‌ அடியவர்‌ திருவுளமதனிலே 
தீங்கறவேநிதம்‌ பாங்குடனேயிருந்து 7 ஆ 


சரணம்‌ 


பதஞ்சலிமுனிவர்கள்‌ பணிந்திடும்‌ பாதம்‌ 
பக்தர்களனுதினம்‌ பாடிடும்‌ பாதம்‌ 

இதம்செயும்‌ மீனாக்ஷியின்‌ :இதயம்‌!சேரும்பாதம்‌ 

இருளற அருளுற யெல்லோர்க்கும்‌ பொ துவில்நின்‌ _ ஆ 


பல்லவி 


11 பா பமகா மா; // பா; தாபா பா /:; பாதாநீச்‌ா£; // 

ஆடி. டும்‌/பாத__மே/ ஆண்டிடும்‌ / 

தா; தாரிச்தா தா, பு / 

பா _... தம்‌ / 

;; பா பமகா மா; கமபதநிச்ததிரிச்தாதா // பா; பாதா நீச்ா; 


ஆடி டும்ரபா_... தரமே ஆண்டிடடும்‌ / 
த தாரிச்தா' தா, பர; 7/7 


பா. தம்‌ 7 





பாடல்கள்‌ ஐம்பது : 45 


;;மகமா; தாபா /க௫ மக ரீ சா; //;; சாபமகாமா;./ 


ஆ. ணிப்பொன்‌ / னம்‌ ப __லமாம்‌ // அம்ப்‌ __.. லம்‌. // 
பா;தா தா; பா 7 
தனில்‌ நின்று 

அனுபல்லவி 


;;பா பமகாமஈு / பா,தா, நீ ச்ரு //;; நிச்‌. ரீ ச்ர / 
தேடி _.டும்‌./ ௮ டி யவர்‌ / திருவுள / 

ச்‌, ரிச்நி தாநீச்ரு / 

ம _தடனிலே / 

:;பாபமசாமா / பா, தா, நீச்ு /;; நிச்‌ ரிச்ம்க்ரிச்சா 
தேடி டும்‌ // ௮ டி யவர்‌ / லகான்‌ // 

சர, ரிச்நி தாநீ ச்ஈ ்‌ 

மத_...ஸனிலே/ 

: ; பாதா நீச்ஈ; / நீரிச்நீ தா; பார/ பா ச்நிதாபா/ 
தீங்கற வே _.. நிதம்‌// பாங்கு __ ட / 
பா,தா, பா; சுமபம // பமகம 

னேயிருந்‌ து __ / 


ச 


சரணம்‌ 


1; சமபா;பரு.// பா, பா, பு பா; //: மகமா ; தபம /7/ 
பதஞ்சலி / முனி வர்கள்‌ / பணிந்திடடும்‌/ 
கா ;; மகதப மகமா / 
பாடடதம்‌ _./ 
;$ காக தபமக / கா, மகரி ரீ ஸா9/ ; ; சாபமகாமார/7/ 
பக்தர்ச _....ள்‌/அனு __.. தினம்‌ // பாடி__டும்‌/ 
பா ; தாபா பா) _ 
பா_.. தம்‌/ 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


இதம்‌ செயும்‌ // மீனாட்சியின்‌ // இதயம்சே/ 
ரும்பாதம்‌/ 

இருளற // அருளுற // யெல்லோர்க்கும்‌// 
பொ ுவில்நின்‌ // றாடிடும்‌ 


40 கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


இராகம்‌ : காமவர்த்தனி இர பாடல்‌ எண்‌ ஆ. பவப்‌ 
தாளம்‌ : சதுச்ரசாதி மட்டியம்‌ 33 ௮. ச்நிதபமக ச 
. பல்லவி 


காலம்‌ வீணில்‌ கழிவதேனோ 
கரும வினை தானோ 


அனுபல்லவி 
ஞால முழதும்‌ உன்றன்‌ 
நாமமே பாடி நலமடைய 
ஞான உணர்வுதர 
யேனினம்‌ தாமதம்‌ அம்பா 
சரணம்‌ 


கட்டிக்கரும்பே கருணைவெள்ளமே 
காரணமேயின்‌ பக்‌ 

கனிரசமே அன்பர்‌ கருத்திலினித்திடும்‌ 
கற்கண்டே 

எட்டிக்காயது போலிருந்திடும்‌ 
யிகசுகமதனையே 

இனி ஒருக்கணமுமே நினைந்திட 
நினை விலா மீனாட்சியின்‌ 


பல்லவி 


பா; பமமச மககரி சாரீ/ பமகரி கரிசா/ சாரீ காமாபா 
கா லம்வீ __ணில்‌ கழி/வ_தே__னோ/கருமவினை 
பமகரிகம/ 
தா னோ// 
பா; பமகம தமகா கரிரீ/ பமகரி கரிசா/ சாரீசாமாபா 
கா லம்வீ_. ணில்‌ க_ழி/ வ_தே_ னோ/ கருமவினை 


பமகரிகம // 
தா. னோ/ 
அனுபல்லவி 


(தர்‌ தாறீ சாச்சாசா/ச்நிக்ரிசாசா/சீநிதாபாமா 
ஞாலமு ழுதும்‌ உன்றன்‌/ நா _ _ மமே! பா டி 
தாதா நீசா// 
நலமடைய// 


பாடல்கள்‌ ஐம்பது 47 


ச்ஷ்க்‌ 0 சாசா ச்நிதா நீச்‌£/ தநிச்ரிநிதமா/ததச்நிதாமா 
ஞா _உன/உணர்வு __தர/யே __னினம்‌/தா __மதம்‌ 
பமகரிகமபத// 
அம்‌__பா_/ 
டட சா; காகரி கமபம கரிகம/கரிகா ரீசா/ கரீரிகாகா 
கட்டிக்கரும்பே கர௬ு__ணை_வெள்ளமே/ கா_ரண _. 
காபமகரிகா / 
மே___யின்பக்‌/ 
: கமாபதா பா; தபதா4 ததததமா/ ச்நிததமா 
சனிரசமே அன்பா்‌/ கருத்திலி / னித்திடும்‌ 
தா, தா, தார7 
கற்கண்டேப 


(அனுபல்லவிபோல்‌ பாடிக்கொள்ளவும்‌) 


எட்டிக்காயது போல்‌/ யிருந்திடும்‌/யிசசுகமதனையே// 
இனிஒருக்கணமுமே / நினைந்திட / நினைவிலாமீனாட்சியின்‌ 7 


இராகம்‌ : சுருட்டி பாடல்‌ எண்‌ ஆ : சரிமபநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 34 ௮ : ச்நிதபமகபமரீச 


(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 


பல்லவி 


ஏனினம்‌ தாமதமோ _... இந்த 
ஏழைக்கிரங்காயோ அய்யா 


அனுபல்லவி 


மானினங்களுக்குள்ளே மருண்டிடும்‌ மானதுபோல்‌ 
மானினேர்‌ விழியாளை மணந்தமணாளனே 


சரணம்‌ 


பால்நினைந்தூட்டும்‌ தாயினும்‌ மேலதாய்‌ 
பரிந்து உலகினைக்‌ அாத்திடும்‌ நாதனே. 
யானென துடல்‌ பொ௫ள்‌ அவியும்‌ உனதென 
யீந்த மீனாட்‌சியின்மேல்‌ யிரங்கியருள்புரிய , 


48 


இராகம்‌ : ஆபோகி பாடல்‌ எண்‌ 
தாளம்‌ : ஆதி 3 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


பல்லவி 


:  சாநிதா பா: மகபம / ரீ;;;/ நம ரீமரீசா / 
ஏனினம்‌ தா ம_த_. மோ _.._யிந்த / 

: , மாமாம மா; மசுபம/ ரீ ; ; ; / மமரிச ரிமபநி //ச்‌ர, 
ஏழைக்கிரங்‌ கா_(யோ _...! அய்‌._யா_./__ 


அனுபல்லவி 


:, சாநிதா பாநித மாபா மபாநிதா / நீசா சரசா 
மானினம்‌ க_ளுக்குள்ளே / மருண்டிடும்‌ / மானதுபோல்‌ / 
; ,நீநிநீ நீநீ தநிச்‌£ / ; சநிரிச்‌ நிதபா / மமரிசரிமபநி// சா 
மானினேர்விழியாளை / மணந்‌ __ தம/ ணா ளனே// 


சரணம்‌ 


; _மாமழா சீம ரீம ரீசா / , ரிமபநித / நிச்நிதபாபா// 
பால்நினைந்தா __ ட்டும்‌ / தாமினும்‌ / மே_... லதாய்‌ 
; மமாமமா மாபா, நிதப்மாரீ, ரிமபநித / நிச்நிதபாபா 
பரிந்துவல _ கி, னை கா_த்திடும்‌ /நாதனே 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


யானென துடல்பொருள்‌ / ஆவியும்‌ /௨னதென/ 
யீந்த மீனாட்சியின்மேல்‌ / யிரங்கிய/ருள்புரிய 


ஆ : சரிகமதச்‌ 
௮ : ச்தமகரிச 


(22 ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது) 


பல்லவி 


இன்னமும்‌ இவ்வுலகில்‌ என்ன அனுபவிக்க 
யெண்ணுகிறாய்‌ மடநெஞ்சே நெஞ்சே 


பாடல்கள்‌ ஐம்பது 


அனுபல்லவி 


- சொன்னயமும்‌ அறியாய்‌ தூய்மையையும்‌ தெரியாம்‌ 
சொந்த அனுபவங்கள்‌ யாவையுமே அறியாய்‌ 


சரணம்‌ 


மன்னார்‌ மன்னார்‌ யாரும்‌ வணங்கிடும்‌ பதமே 
வானவர்‌ தானவர்‌ கொழுதிடும்‌ பதமே 
நன்னயமுடனிந்த மீன £ட்சி நினைந்திட 


நன்மைபுரிவதுன்றன்‌ "சொல்லாய்‌ 
பல்லவி 
; _தச்தமா காகா, ரிசா /;, சரிகரீ / ௧ மாமா / 


இன்னமும்‌ இவ்வுலகில்‌ / யென்ன௮ / னுபவிக்க ,/ 
உ தாததா தமா மா, மா /; மதச்ர / ; தச்‌ தமமா / 
எண்ணுகிறாய்‌ மட / நெஞ்சே நெஞ்‌ _ சே / 


அனுபல்லவி 


 ச்தாததா ச்ஈச்£ரீரீ /:, ச்ரிக்ரரி / சாச்த சாச்‌£ 
சொன்னய மும்‌அறியாய்‌ / தூய்மையை / யும்தெ_ரியாய்‌ 4 
: _காரிச்‌ ச்தரிச்‌ தாமா / ; , தச்தமா / மா; கரிகம 7 
சொந்தஅ னு_ப_வங்கள்‌ / யாவையு / மே_அறியாய்‌ 4 


சரணம்‌ 
; டரிகமமா மா; மாமா /; தசீாதமா / ரீகா கரிசார // 
மன்னர்மன்னர்‌ யாரும்‌ / வணங்கிடும்‌ / பத மே / 
1 ரிகமமா ரீகா, ரிசா /;, தசரிகா / ; மகாமா, // 
வானவர்‌ தா __ னவர்‌ / தொழுதிடும்‌ / பதமே /7 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


நன்னய முடனிந்த / மீனாக்ஷி / நினைந்திட 7 
நன்மை புரிவ துன்றன்‌ / நியாயமல்‌,/ லவோ சொல்லாய்‌ 


50 கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 
இராகம்‌. வசந்தா பாடல்‌ எண்‌ ஆ : சமகமதநிச்‌ 
தாளம்‌. ஆதி 3 ௮ : ச்நிதமகரிச 


(17-ஆவது மேளகர்த்தாவாகிய சூர்யகாந்தத்தில்‌ பிறந்தது) 
பல்லவி 


திருவடிதனைத்‌ தொழ திறமறிந்திலனே 
செகமுழுதும்‌ நிறைந்த தேவாதிதேவனே 


அனுபல்லவி 


மறுபடியும்‌ இந்த மாய உலகினில்‌ 
மனிதசெனனமது வந்திடுமோ உன்றன்‌ 


சரணம்‌ 
எறும்புமுதலாயுள்ள எண்ணிறந்த)” சென்மங்கள்‌ 
எடுத்தயர்ந்தேனையா இந்த செனனமதில்‌ 


அரும்பதமே தொழும்‌ அறிவதையேயளித்த 
ஆண்டவனேயிந்த மீனாட்சி வகையுற. 


பல்லவி 


* ச்நீதமா காமகரிசசா/; சமாகமா/ ததமாகமதநி// 

திருவடி தனை_த்தொழ/ திறமறிந்தி_லனே__/_ 

ச்‌ாச்சாச்சா ச்நிக்ரி-சாச்‌£/ ; , தநிதாம/ கா; கமதநி/ சா 
- செகமுழுதும்‌ நி_றைந்த' தே_வாதி(தேவ_னே_ச 


அனுபல்லவி 


; கமாதநீ சீஈ; க்ரிசா£ , ச்ாரிச்‌£/ச்நிதம தநிசா/ 
மறுபடி யும்‌ இந்த /மாயவு/ல__கி_னில்‌/ 

: _ச்ச்ரிசா£ ச்நிதமமதநீக்‌ , தநிதமா/கா; சமதநிரசா 
மனிதசென_னம_து/ வந்திடு! மோ உன்றன்‌// 


சரணம்‌ 


* _மமமமா மகதம காகாச்‌ , தநிதமா/ மகதமகரிரீ// 

. எறும்புமு த.லாடயுள்ள//எண்ணிறந்‌/த_சென்மங்கள்‌// 
; சசாகரீ சா, ச-ரிசரீக , சமகமா/கமதநி ச்‌ாசா£/ 
எடுத்தயர்ந்‌: தேனையா/இந்தசென-ன மதில்‌// ' 


பாடல்கள்‌ ஐம்பது 41 
(அனுபல்லவிபோல்‌ பரடவும்‌) 


அரும்பதமேதொழும்‌/ அறிவதை! மேயளித்த.// 
ஆண்டவனேயிந்த/ மீனாட்சி/வகையுற 


இராகம்‌. பிலஹரி 'பாடல்‌ எண்‌ ஆ 2சதிகப்தக்‌ 22 
தாளம்‌, ரூபகம்‌ அர ௮5 ச்நிதவமகரிச 


(29_ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ஃ:பிறந்தத] 


பல்லவி 
மனமே நீ அய்யன்பதத்தை ' 
மறவாதிரு மதியிதுவே. 
அனுபல்லவி 
இனமேவுனக்‌ கெதுவரினும்‌ 
ஈசன்‌ இணையடியதே கதி 
சரணம்‌ 


1. சண்டவர்களைக்‌ கருதிநையாதே 
காமப்பித்‌ துப்பிடித்தலையாதே. 
தொண்டர்‌ நாதனைமறந்தலையாதே 
துன்பமிகுந்திடும்‌ சென்மம்‌ நிலையாதே. 


& பெண்டுபிள்ளைகள்‌ வீடுதனம்‌ 
பெரியசுசமெனவே நீயினம்‌ 
மண்டுசாதல்‌ கொண்டலையாதே. இனி 
மாதவமீனாட்சியின்சொல்லதறிந்து! 


பல்லவி 


ச்ரச்நி தாபா மகரிகப்ரீ காபாதா ச்‌:ச்‌1// 
மன. “மே.நீ....ஐயன்பதத்தை? 

ச்ரிக்ரி ச்நிதாபாதா// தரிச்நி தப தட: ரித்‌ 
மற. வா திரும தியி. து வே 


52 


இராசம்‌. பூர்விகல்யாணி பாடல்‌ எண்‌ 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


அனுபல்லவி 


: க்கா பதா ச்‌ாச்‌ா// ச்ரிக்ரிசநிதா, ச்‌, // 
இனமே.வுனக்‌//கெ_துவடரினும்‌// 

ச்ரிக்ரி சா ச்நிதபதா//தரிச்நிதப தபமகபத// 
ஈசன்‌ இடணை_ய// டி _யே_ -__தா 


சரணம்‌ 
:, ப தபபா பாபா//தபமக ரீரிச பாபா// 
கண்டவர்‌ களைக்‌,//க_ர_திநையாதே// 
ரிகபம காகரி சாசாசசரிகா கா பா, பா, // 
கா. மப்பித்துப்பிா பி.த்தலையாதே/ 
; காபா தா, ச்சா ச்ரிகரிச்நிதா' ச்£ச்‌£// 
தொண்டர்‌ நாதனை/மறந்‌.த_லையாதே/ 
ச்ரிக்ரிசா ச்நிதபதா/! தரிச்நிதப்தபமகபத// 
துன்பமி..கு.ந்திடும்‌/சென்மம்‌ நிடலையாதே/ 


'ஆ : சரிகமபகபச்‌ 


தாளம்‌. ஆதி 38 “௮ : ச்நிதபமகரிச 


. ஆசாபாசமதைஜ௰தடியலையாமலே 


..63.ஆவது மேளகர்த்தாவாகிய கமனப்பிரியாவில்‌ பிறந்தது) 
பல்லவி . 
ஆளவொண்ணாதாஈ அம்பநீலாம்பரி 
ஆண்டருள்‌ புரிந்திடவேண்டிய௰ அடிமையை _- 
_ அனுபல்லவி 
மீளவொண்ணாததோர்‌ மேதினிசுகமிதை 
மீளவழியருளிமேன்மையுறவே நல்கி 


சரணம்‌ 
அனுதினமும்பவத்தில்‌ மூழ்கிநையாமலே 

மாசாகிய இந்த வாழ்வை மதியாமலே ர 
வாழ்ந்திடநினைந்ததோர்‌ மனமுூடை. மீனாட்சியை 


பாடல்கள்‌ ஐம்பது. ்‌ 53 
பல்லவி 


;;: சாதாசா; ரீகா; ; ; ; ; கார ; ;; பா; பாபா / மாகாபாமாகாரீகாரீ 

. ஆ.ளவொண்ணா_.தா/ அம்பநீ/ லா__ம்பரி 

:;;; பாபா பா;பா; தா;; பாபா /;;1 பாரு பா மரு 7 பதும வ பத தவன 
ஆண்டருள்‌ புரிந்‌.திட/ வேண்டி௰/௮_டிமை_யை/.. 


அனுபல்லவி 


1; யா; தாபா ச்ஈ ;; ; ச்ர்ரிச்சார ; டட ச்‌ ரீ காக்‌; / 

மீள வொண்ணா த.தோர்‌ மே.தி.னி 
கா ; ; கமபம கரிகரி சநிர 

சுக __மி.தை. 


1; ரீ ரீ ச்‌, நீதாகசாநீ தாபாபர / ; ; ; சர ; நீதபபா/ 


மீள வழி ய.ர௬_ளி. மேன்மையு. 
மாகரி காமா காரீகாரீ// 
ற. வேநல்‌ கி. 
சா; _ 
சரணம்‌ 
1; பா; பரு; பா; பா; ; தாபா? ; ; ; சு நீதபபா/மாகாபாமா 
. ஆசாபாச மதைத்‌ தேடிய. லையா-ம ர 
காரீகா; / 
லே_௨ 
: ;; மாதாபாபாமா மாகாபாமாகாரீசர; 7 ; ;; சாரீகாகா 
அனுதின... மும்‌ பவத்தில்‌ மூழ்‌_கிநை 
ட ... மாகாபாமா சாரீக௱; 
_-பாரம.டலே_ 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌] 


மாசாகிய இந்த/ வாழ்வைம/தியாமலே/ 
வாழ்ந்திடநினைந்திடும்‌! மனமுடை/ மீனாட்சியை/ 


54 கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


3 ட ல்‌ ச்‌ 
ராகம்‌.ஜெகன்மோகினி பாடல்‌ எண்‌ . ஆ : சகமபநி, 
ட அதி 39 ௮ : சநிபமகரிச 


(15_ஆவது மேளகர்த்தாவாகிய மாயாமாளவ கெளளையில்‌ பிறந்தது) 
பல்லவி 


தருணமிதுவே தயை செய்தருள்வாய்‌ 
சசுல உலகும்‌ தொழுமதிபனே 


அனுபல்லவி 


அருணபதனே அபயமபயம்‌ 
ஆதரித்தெனை யாண்டுரெட்சிக்க 


சரணம்‌ 


பரமபதமே தரஅனுதினம்‌ 

பக்தியே செய்து பதம்‌ பணிந்தேனே. 
வரமதருளே வகைசெய்தருளே 
வந்தனை செய்தமீனாட்சியைத்தேற்ற 


பல்லவி 


; ;; சாகாமாபாமா/பா; ; ச்நி/ பாமாகாரீ// 
தருணமிது/வே தயை/செய்தருள்‌//வாய்‌ 

£ீ; _... /பநிச்நிபமச்நி/___. 
அவே! பட 
:;: பாமாமாகாரீ/சா; ; சா/ காமாபாமா// 
சகலவுல/கும்‌ தொழுமதிப/___ 
நிபஈ _.__ ப சகமாகமபாநீ/ 
னே/__தொழும்‌௮_திபா/ 
சநிபமகரி 
னே 


அனுபல்லவி 


; 11 பாநீசா ச்ரரீ/ சர; ச்/கா ம்‌ காரீர 
அருண பதானே த/பயமப//யம்‌ 

7, ; சாநீபாயா/ நீ ; ச்நி/பாபா; பார 
ஆதரித்தொனை ஆபண்டுரெட்சி 

மக ;: - 

க்கு _ 


பாடல்கள்‌ ஐம்பது 


சரணம்‌ 


3: யார பாபா பரபா/பா; ; பா/ மாமாமாகா/7 
பரமபத/மே த/ரஅனுதி/னம்‌ 

7; ; மாமாமகரீரீசா ; ; சாரகாமாபாமா// 
பக்தி யே செய்து ப(தம்பணிந்தே/ 

ப்ர. 
னே 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


வரமதரு/ளே__வ/கைசெய்தரூ/ 
ளே வந்தனைசெய்‌/த__மீனாட்சியைத்‌//தேற்ற 


இராகம்‌. பியாசுடை. பாடல்‌ எண்‌ ஆ : சகரிகமபதபச்‌ 
தாளம்‌. ஆதி 40 ௮ : ச்நீதபமகரிச 


(29_ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது) 
பல்லவி 
எல்லையிலாயின்பந்தந்திடும்‌ ஈசனே. 
ஏதுபராஈமுகம்‌ இமையவர்‌ நேசனே. 
அனுபல்லவி 


அல்லலுறுத்தெனை ஆண்டருள்‌ வாயுனை 
.அண்டினேன்‌ சுகமருள்‌ஆனந்த போதனே 


சரணம்‌ 


வல்லவர்‌ வல்லனே வரமருள்‌ நாதனே. 
வானவர்‌ தானவர்‌ வணங்கிடும்‌ பாதனே. 
பல்லுயிர்க்கும்‌ இன்பம்‌ தந்த தயாளனே, 
பக்தன்‌ மீனாட்சியின்‌ அனுபவமூலனே. 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


பல்லவி 


: ட பதநீத பா, ம தாபா/ , மபதபா/ ச்‌, நி ரீச்‌ா/ 
எல்லையிலாயின்பம்‌ /தந்திடும்‌/ஈ__சனே./ 

: ,ரீச்ரி நீநீ தபா, /பதரிச்‌ நீதப/பமதப 'மபமக//மரி 
ஏதுப ரா__முகம்‌/இ_மையவா்‌/நே_சனே//__ 


அனுபல்லவி 


; பாதபா ச்‌, நி ரீச்‌ , ரீச்ரீ/நீநீ, தபா/ 

அல்லல றுத்‌ தெனை /ஆண்டருள்‌/வாயுனை/ 
பதப 17சரீ£ நீநீ, தபா/பதரிச்‌ நிநிதப/பமதபதபமக 
அண்டினேன்‌ சுகமருள்‌/ஆ னந்த/போ...னே..... 


சரணம்‌ 
; _தாதபா பா, ம பமகரி/ கமாபபா/ பதநீதாபா// 
வல்லவர்‌ வல்லனே...! வரமருள்‌/ நா தனே/ 


; சுமபதப பதநீதபமக/மரிகமாபபா/ பமதா பாபா// 
வானவர்‌ தா-னவர்‌/_வணங்கிடும்‌/ பா.தனே/ 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


பல்லுயிர்க்கும்‌இன்பம்‌ / தந்தததயாளனே/ 
பக்தன்‌ மீனாட்சியின்‌/அனுபவ/மூலனே/ 


இராகம்‌. மந்தாரி பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபநிச்‌ 
தாளம்‌. ஆதி 4] ௮ : ச்நிபமகரிச 


(50.ஆவது மேளகர்த்தாவாகிய ந்‌ 2 நாராயணியில்‌ பிறந்தது) 


பல்லவி 


சும்மாயிருமனமே சுகம்பெறுவாய்‌ 
சும்மாயிரு மனமே 


பாடல்கள்‌ ஐம்பது 37 


அனுபல்லவி 


௮ம்மாமிவ்வுலகம்‌ அனைத்தும்‌ வெறுங்கனவே 
அதுஇதுவெனப்பல பேசுதலுங்கனவே. 


சரணம்‌ 


உன்னுள்‌ உறைந்திடும்‌ உத்தமனைத்தெரியா 

துலகனைத்தும்‌ தேடி ஓடியலைகிறாய்‌ 

என்னுள்‌ இருந்துபல வெண்ணும்‌ மனக்குரங்கே 
இன்சொல்மீனாட்சியின்‌ சொல்‌ பொன்சொல்லென அறிந்து/ 


பல்லவி 


; பா, பா, பமகரீ கரீ/ சா; ; சா/ ரீகா மாபா// 
சும்மா யி_ர௬ு_மன/மே சு/ சம்பெறுவாய்‌// 

: பநீபா, பமகரீகரீ/ சா; ; சா/ரீகா மாபா// 
சும்மா யி_ர௬ு_மன/ மே சு/சம்பெறுவாய்‌/ 

; பநீபா, பமகரீ கரீ /சஈ; ; 7 நிபா, தீ, ௪// 
சும்மா யி.ருமன/ மே ;;7/_____._/ 


அனுபல்லவி 


: நிபா நீ, ச்ச்‌, ரிசா/ ; சரிரிசா/ சீநிபமபநிபநி// 
அம்மா யிவ்வுலகம்‌/ அனைத்தும்வெ/றுங்கனவே// 
; ச்ரீரிசா சீநிபாநீச்‌£/ நிச்ரநிபம/ கரிபமகரிகம/ 
அதுஇது வெனப்பல/ ப்டே__சு..த..லுங்க.ன_வே.../ 


பநி _- 


சரணம்‌ 


:,பாபாப பா; பாபா , பாபபம/கரிபமகரிகா// 
உன்னுள்‌ உறைந்திடும்‌ /௨உத்தம.... னைத்தெ._ரியா/ 
: கமாபமா கரிபம கரிசா/ , சரிககம/பா; நீபா// 

துலகனைத்தும்‌_தே.டி/ஓ_டிய /லை கி நாய்‌/ 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


என்னுள்‌ இருந்துபல/ எண்ணும்மனக்குரங்கே// 
இன்சொல்மீனாட்சியின்சொல்‌/ பொன்சொல்‌௪/ன அறிந்‌. 


598 கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


இராகம்‌. சிம்மேந்த்ரமத்தியமம்‌ (57) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌. ஆதி 42 ௮ : சநிதபமகரிச 
பல்லவி : 


மன்பதையுலகில்‌ மற்றையரிலரே 
மானிலமதிலெலாம்‌ மணமுடைமலரே 


அனுபல்லவி 


என்பவப்‌ பிணியெனும்‌ இருள தொழிந்திட 
இனியொரு பொருளுளதென்‌ றுதெரிந்திட . 


சரணம்‌ 


அன்பெனும்‌ வலையில்‌ அகப்படும்பொருளே 
ஆதியந்தமிலா வடிவுடைத்‌ தெருளே 
அன்பெனும்‌ வலையிலார்க்‌ ககப்படாப்பொருளே 
அன்பன்‌ மீனாட்சியின்‌ அகமுறைந்தருளே. 


பல்லவி 


; _ரிகரிசா சாரிசநிதாநிசா 4, சகரிரீ/ கரிகமபாபா// 
மன்பதை ய__லகில்‌/ மற்றைய/ரி__லரே!/ 
; பாப்பா பமபாதப மகரீ; ரிமாகரீ/ கரிசாசரிகம/ 


மானில ம.தி.லெலாம்‌/ 'மணமூடை,ம_லரே_/ 
பா, 


அனுபல்லவி 


; டச்நிபதா நீநீ்‌, ரிச்ா , ச்க்ரிச்ா நீ சாரிசநிதாநிசாாா 
என்பவப்‌ பிணியெனும்‌ /இருளதொ.ழிந்‌___திடா 

்‌ உகிம்க்ரீ சாரரிசநிதாநிசா, , சரசா நிதபம/! பமகரிசரிகமா 
இனியொருபொரு__ஞள/தென்‌__றுதொரிந்‌__திட3- 


சரணம்‌ 


* பாப்பா பா; பாபா? பதாபமா/ பமகரிசரிகம/ 
அன்பெனும்‌ வலையில்‌ /அகப்படும்‌/ பொருளே... 
 பாமகரி சரிபமகா்‌, ரிசா ; , சரிகமா/பா, மபததப்பா/ 
ஆதியந்த ___மிலாவடி/வுடை/த்தெரு_ளே_. 


பாடல்கள்‌ ஐம்‌.பது 59 


(அனுபல்ல்விபோல்‌ பாடவும்‌] 


அன்பெனும்‌ வலையிலார்க்‌! சகப்படாப்‌/ பொருளே 
அர்பன்ப்னாட்சியில்‌! அகமுறைந்தருளே/... 


இராகம்‌. நாடகப்ரியா (10) ்‌ பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌. ஆதி 43 ௮ : ச்நிதபமகரிச . 
பல்லவி 
சரச்வதித்‌ தாயே நின்பதம்‌ 
சார்ந்தின்புறத்தண்ண்ருள்‌ அளி 
அனுபல்லவி 
ஆரசுதி லயமுடன்‌ 


தோத்திரம்‌ செய்யத்‌ தோதருளம்பா 
"சரணம்‌ 


பிறதுதிதன்னை மறந்து _ 
பேதா பேதங்கள்யாவும்‌ துறந்து 
-ஸ்திரத்துதி செய்து பெரும்‌ 
சேமமுற்றிடமீனாட்‌.சிக்கருள்‌ 


பல்லவி 


1) ;; ; சரிகா; ; கா/மா; ; பாச்‌ மா; மா// 
சர ச்வ/தித்‌ தா/ (யே நின்‌/ 


2) ௪ஈ, ரிசநி சரிகா; கா/மா; ; பாநித[தாபாஹாச்‌ 
பதம்‌... ச ரச்வ /தித்‌ தா... யேநின்‌// 


3) கா,ரி சநி . சரிகா ;;கா/மா ;;பத/ நிச்பா;மா 
பதம்‌ சரச்‌ வ தித்தா யே நின்‌ 
கா, ரிசநி.. 


ப தம்‌. 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


:: தாது பா/ மா; ; பா மா; மா//கா, ரி சநி 
சார்ந்தின்பு/ றத்‌ தண்‌/ணருள்‌// அ_ ளி. ௨௨௨5 


அனுபல்லவி 


111 நீதா; ; தநி/ தபமா; தா/ நீ ; நீ! 
சுவர சு/.தி ல/ய மு/டன்‌ 

சா; ; ரி சா; ச்‌ா/ நீது; பா பர ம்‌ா// 
தோத்திரம்‌ செய்யத்தோ/தருள்‌/ 


சரணம்‌ 


கா, ரிசநி பாபா; ; மா/ பா; ; பா/ மா; மாரி 
அம்பா___.பிறஸ்த்து/தி தன்‌/ னைம// 

கா, ரிசநி மா; கஈ ரீ/ சாசா; சா/ , ரிகா; கா//மா, மா, 
றந்த___பே தா பே/தங்கள்யா.வும்து//றந் து. 


அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌ 


ஸ்திரத்து/ தி செய்‌! துபெ//ரும்‌ 
சேமமு/ற்றிடமீ/ னாட்சிக்‌// கருள்‌ 


இராகம்‌. தார்மவதி(39) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌. கண்டசாதி திருபுடை 44 ௮ : சநிதபமகரிச 


பல்லவி 


மாதுமைமருவும்‌ லோலாவரமருள: 
மாநிலமதனில்‌ எவருளரே சீலா 


அனுபல்லவி 


ஏதுமையல து இகந்தனிலே யென்றன்‌ 
இருள்மனதினில்‌ ஒளிபெற நின்றுகாத்தருள 


சரணம்‌ 


தீதசல உனைதினமே தேடினேனே 
தேவதேவர்‌ புகழ்பதமே பாடினேனே 


பாடல்கள்‌ ஐம்பது 6] 


டன்‌ 
ஈதறிந்தும்ம்‌ கருபையிலை யோஎனதுபவ 
இருளற உனதருளுற மீனாட்சிகோரிய 


பல்லவி 


சா; ; ரீ காமா பாபா பழிகாராரீ; ; பா/மாகாரீசா/ 
மாதுமைம ருவும்லோ..லா வ/ரமருள/ 

மபதா; ச்நி தாதா பாபா மாபம/காரீசா கரிரீச்‌£/ 
மா__நி_லமதனில்‌ எ_.வருள்ரே/சீ.லா//மா 


அனுபல்லவி 


மபதா பாதநி சாரச்‌£ சாச்£ச்£ச்‌ர/ச்தநீச்ா;ச்‌£, ச்‌, / 
ஏ_து.மையலது யிகந்‌;த_னிலே! யென்றன்‌ 

நீரீநீதா மாதா சாநீதாபா/ பா;பா பம/காகாரீசநி/ 
இருள்மனதினில்‌ ஒளிபெதுநின்றுகா...தீதருள// 


சரணம்‌ 
பாபா பாபா பாபா பமபா/தா; ச்நி/ தாபா பாமா// 
தீ தசல உனைத்தி.ன/மே தே... .டினேனே/ 
து தாபாயா பாத்பமா்‌ காரீ/சா; | சரி/ ரீசா மா பா// 
தேவதேவர்‌ புக._ழ்பத/மே பா/_டினேனே/ 
(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


ஈதீறிந்தும்‌ கிருபையிலை/யோ யொன து/ 
இருளற &உனதருளுற/ மீனாட்சி/கோரிய/ 


இராகம்‌, சாவேரி பாடல்‌ எண்‌ ஐ : சரிமபதச்‌ 
தாளம்‌, ஆதி 45 ௮ : சநிதபமகரிச 


(18_ஆவது மேளகர்த்தாவாகிய மாயாமாளவ கெளளையில்‌ பிறந்தது] 
பல்லவி 


மறுபிறவிதனில்‌ மானிடசென்மம்‌ 
வந்திடுமோ இந்த மகிதலமதனில்‌ 


62 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


அனுபல்லவி 


பருவகாலமிதில்‌ பரமனை நினையா து. 
பாபபுண்ய மெதுவும்‌ பாராமலே யிருந்தால்‌ 


சரணம்‌ 


இருவினைதனி லொரு பெருவினையுளதென 
எண்ணிப்பலன்பெற உன்னியிருந்தாயோ. 
திருவினைதனைப்பெற தேடியலைந்தாயோ 
தேன்சொல்‌ மீனாட்சியின்‌ பொன்சொல்லறிந்தாயோ 


பல்லவி 


; சரீமமா பா; தாபா? , பாபதா/ பா; தபமா// 
மறுபிறவி தனில்‌/ மானிட/சென்மம்‌___// 

: _மதபமா மகபமகரிசா/, சரீமம/ பாதம பாரு/ 
வந்திடு மோ_இந்த/மகிதல/மத_னில்‌// 


அனுபல்லவி 
; பமபாதா ச்‌ாச்‌ஈ ச்‌ஈச்‌£/ ச்ரீரிச்‌ா/ ச்நிரிச்நிததா./ 
பருவகா_ல மிதில்‌/ பரமனை/ நினையா து/ 
; பதச்சா ச்நிரிச்‌ நிதபா/; , மாபாத / பாப மகரிசாசநீ 
பா_பபுண்யமெ_து.வும்‌/பாராம/ லேயி_ருந்தா__ல்‌ 


சரணம்‌ 


; _பதபதப பாபா, தபா/ , பதபபா/ பாபா, தபம// 
இருவினை_தனிலொரு/பெருவினை/ யுளதென__/ 

1 _மதபாம மகபம கரிசா/ , சரிமமா/ பாதம பாபா 
எண்ணிப்பலன்‌_பெ_ற/உன்னியிருந்தாயேய/ 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


திருவினைதனைப்பெற/ தேடிய/லைந்தாயோ/ 
தேன்‌ சொல்‌ மீனாட்சியின்‌ / பொன்சொல்ல/நிந்தாயோ 


பாடல்கள்‌ ஐம்பது 63 


/. . ட்‌ க்‌ 
இராகம்‌ ம்‌ ட்டக்குறிஞ்சி பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமநிதநிபதநிச்‌ 
தாளம்‌: ரூபகம்‌ 46 ௮ : சீநிதமகச 


(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அ௮ரிகாம்போதியில்‌ பிறந்தது) 


பல்லவி 


அன்பிலூறும்‌ ஆனந்த வெள்ளமே 
ஆதி முதலே 


அனுபல்லவி 


அன்பினாலுனை அறிவதல்லால்‌ 
அறியுமார்க்க முளதோபரமே 


சரணம்‌ 


முன்புசெய்தவப்பயனதா லுணார்‌ 
மோனசுகமே முழுமதியே 

இன்பவடி வாய்‌ 'இலங்கும்‌ பரமே 

இன்சொல்‌ மீனாட்சியின்‌ உள்ள ஊற்றெனும்‌ 


பல்லவி 


; _மாகசா; சா / சா; சர்சா சநிதநி./ 
அன்பிலூறும்‌ / ஆ னந்த வெள்ள_.. / 
சா; ; சரிகாமா / நீதா தநிச்நி நிததம / 
மே ஆ__தி/முதலே____4/ 


; _மாகசா; சா / சாமக சாசநி தாநீ / 
அ௮ன்பிலூறும்‌ // ஆ __.. னந்த வெள்ள / 
சா; : சரிகாமா / நீதா தநிச்நி நிததா / மா, 
மே ஆ_தி/முதலே____/ 


அனுபல்லவி 


; மச மாதா, நிபா /; நித நீ, ச்‌, சர / 
அன்பி னா லுனை // அறிவ தல்லால்‌ 7 
; ச்நி ரிச்‌ நிச்‌ நீதா / தா நித மாகாமகசா // 
அறியு__மா__ார்க்க / மு__ளதோ பரமே / 


64 


இராகம்‌ : சகானா 
தாளம்‌ : ரூபகம்‌ 47 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


: மசமாதா, நி பா// ;-நித நீ, ச்‌, ச்‌ 
அன்பினா லுனை அறிவ தல்லால்‌ 
சாம்க்ச்‌ர நிச்‌ நீதா// தாநித மாகாமகசா 
அறியு__மா_ பர்க்க மு, ளதோ ப_ரமே 


சரணம்‌ 


; _ மாம மா, மமா // காமகசா சநிதநிசா / 
அன்பு செய்தவப்‌ // பயன தா._._லுணர்‌ / 
: மகமாதா தநிபா// ; தநீச்நீ தா; // 
மோ__னசுகமே / முழு மதி யே / 


(அனுபல்லவி போல்‌ பாடவும்‌) 


இன்ப வடிவாய்‌ // இலங்கும்‌ பரமே / 
இன்சொல்‌ மீனாட்சியின்‌ உள்ள ஊற்றெனும்‌ / 


பாடல்‌ எண்‌ ஆ : சரிகம்பமதாநிச்‌ . 
௮ : ச்நிதபமகாமரீகரிசா 


(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அ௮ரிகாம்போதியில்‌ பிறந்த்து] 


பல்லவி 


ஏதுக்கித்தனை சூதுவா து 
எந்தன்மேலையா மெய்யா 


அனுபல்லவி - 


தீது அற்றவர்‌ என்று உமை 
தினந்தினந்‌ தொழுதி ட்டஎன்மேல்‌ 


சரணம்‌ 


பாதுகாத்திட உமையன்றி யிந்தப்‌ 
பாரினில்‌ எவருளரே: அய்யா 
மாது உமை மருவும்‌ துய்யா 


. மாதவ மீனாட்சி மனமதறிந்தும்‌ 


பாடல்கள்‌ ஐம்பது : 65 
பல்லவி 
கரிகா . மாபா நிதபம / காகா மரிகரி கரிசா 4 
ஏ_துடக்கி த்சனை / சூ. து_வா_து 4 
; சாரி சா, ரி சதி தாநீ / சா௩ கரி கரிசா 4 


எந்தன்‌ மே_லை /யா மெய்யா 47 


அனுபல்லவி 


பா மாதா நீச / ச்நிரீ ச்ரிச நீசா 

க... து அற்றவர்‌ / என்‌__று உடமை 

பா,த பா, தமா தா நீச 4 ச்நிரீ சா£ரிச்‌ நீசா 
து அற்றவர்‌ / என்‌. று௨. மை/7/ 

இீரிசா,றி சா நிச்‌ நிதபா / ரிகமபதபமக மகரிச / 

தினந்‌ தினந்தொழு / தி._ட்டஎன்‌__மேல்‌ //... 


சரணம்‌ 
பா; பாபா பாபா / காகா மகரீ கரிசா / 
பாதுகாத்திட // உமை யன்றியிந்‌_தப்‌ 77 


நீரி சாரீ சநிதா / நீநீ சா; கரிரீ ச 
பா... ரினில்யெ__வ / ௬ள ரே அய்யா // 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


மாது உமைம / ௬வும்‌ துய்யா 7 
மாதவ மீனாட்சி / மனமததிந்தும்‌ // 


இராகம்‌ : கெளரி மனோகரி (23): .பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தாளம்‌ : ஆதி 48 ௮ : சீநிதபமகரிச 
பல்லவி 


இனிநானுன து பத$ம துணையென 
எண்ணியிருந்திட எண்ணமதருளே 


% 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 


அனுபல்லவி 


தனியிளம்‌ பருவமும்‌ தாண்டி நடந்தது 
தன்மயமாகிய தன்மை சிறந்தது 


சரணம்‌ 


பனிமொழி கூறிட பண்பு நிறைந்தது 
பாரிலெவரிடமும்‌ அன்பு விழைந்தது 
கனிமொழி கூறிய மீனாக்ஷி நலனுறக்‌ 
கருணைபுரியம்பா கெளரி மனோகரி 


பல்லவி 
: பமாபா; மா ககரிச / ; ரிகாமா, / பாபா மாபா / 
இனி னா னுன_ து/ பத மே / துணை யென / 
; _தாததப பாச்நி தபமா / ; , மாதாப / மகரிக மா; // 
எண்ணியி ருந்‌_.. திட / யெண்ணம / த_ர_ளே / 
; பமா மபத பாமக ககரிச /; ரிகா மா, / பாபா மாபா / 
இனினா_.. ._னு ன_து / பதமே / துணை யென 
; _தாததப பதநிச்‌£ நிதப / ; , மாதாப / மகரிகமா; 
எண்ணியிருந்‌_. தி.ட / யெண்ணம / த_ர௬_ளே / 


அனுபல்லவி 


; பதாநிச்‌£ ச்நிச்நி தபமா / ; , பதநிச்‌£ / ச்நிநீ சா£ச்‌£ / 
தனியிளம்‌ ப_௬_வ_மும்‌ / தாண்டிந / டந்‌__தது // 

; டசீ£ச்ச்ச்‌ ரிச்நித பாமா / ; , சநிதாப / மா, கரிகமா 7 
தன்மய மா__... கிய / தன்மைசி / றந்‌_த_து / 


சரணம்‌ 


* உ ப்பபபா பா; பாபா /;, மாதாப / மா, ௪ ரிகமா / 
பனிமொழி ௧. றிட / பண்புநி/றைந்த_. து 

; ீரிகமாம ரீகா, ரிசா / ; , ரிகமமா / பா; பாபா / 
பாரிலெ வரிடமும்‌ / அன்புவி / ழைந்தது / 

; ச்நீதபா தாநீசாசா£ / ; , நீரிநி / ,ச்ரிச்நீச்ாச்‌ (/ 

கனிமொழிகூ __றிய மீனாட்சி / நடல_னுற ./ 

* உச்ச்சாச்‌ சாரிச்‌ நித பாமா 7; , ச்நிதாப / மா, கரிகமா ப 
கரு 2ணபுரி _ _யம்பா / கெள_ரிம / னோகரி ர 


பாடல்கள்‌-ஐம்பது 67 


பதம்‌ 
இராசம்‌ : காம்போதி பாடல்‌ எண்‌ ஆ : சரிகம்பதச்‌ 
தாளம்‌ : மிச்ரசாப்பு 49 ௮ : ச்நிதபமகரிச 


(28 ஆவது மேஎகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது] 


பல்லவி 


மானே நீ யென்றன்‌ மனத்திடங்‌ சொண்டானை 
மருவியணைந்திடவே அழைத்துவா போடி 


அனுபல்லவி 


தேனேர்செழுங்கதலி சோலை சூழ்சுவாமிமலை 
தெய்வசிகாமணியென்‌ சிவசுப்ரமண்யனை 


சரணம்‌ 


தானேவந்தன் று பலலீலை புரிந்துசென்ற 
தருமதுரை யென்றன்‌ பருவமறிந்திருந்தும்‌ 
ஏனோதானோவென்று இருப்பாரோ சொல்லடி 
என்மனம்‌ அவரிடம்‌ சென்று லயித்ததடி 


பல்லவி 


1 ம கபா; தா; ;/ ச்ரிச்சாநி பாதாச்‌£; /6 ;) தச்நீ தா; / தாநிதபா பா; பர) / 
மானே நீ / யென்‌ _... றன்‌ / மனத்திடங்‌ / கொண்‌ _. டானை / 
;$ நித பா; பா.// பமாதபா மாகாமா; / ; ; கமபா; தாபா / பத சாரிச்‌ 
மருவி ௮ / ணைந்தி_ட_வே / அழைத்துவா / போ __ 

நித நீதா பா; / 

௨. //மா 


அனுபல்லவி 


உ வப்பாதா; / சார, ச்‌, சாக்ரிகாம்க்‌ // கறிச்‌£; சார ; //- 
தே_னேர்செ / முங்க த__லி__ / சோ_லைகூழ்‌ / 
தாச்ராரிச்‌ நீதா தாதாபா// 
சுவாமி.ம_லை 


கீழ்வேளூர்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 
: பதச்‌, ரிச்‌; / நீ ரிச்நி நீதாபாஈ) / பதச்ரரிச்நித நீதாபஈ;.../ 
தெய்‌ வசி காம ணியென்‌ சிவ சுப்ர 
பாதப மககா பாதா; ச்‌£// 
மண்‌ _ய_னை 
சரணம்‌ 
$ 1 தச்நீ, தா; // தா,தா,தாச்நிதா நீபா / ;; நிதபஈ; ; பா 4 
தா_னே வந்‌ / தன்று டடல_. // லீலை பு 
பாமதபா பமகாமா; 7/7 
ரிந்து - சென்ற _ 
: கம பா; தாபா / பத சா£ரிச்‌ நித நீதாபா; / ; ; நிதபா; பர; / 
தரும து_ / ரை_ யென்‌ றன்‌. பருவ ம 
மாதாபாபம காமா; 
(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 
ஏனோதா // னோவென்று // இருப்பாரோ // சொல்லடி 
என்மனம்‌ // அவரிடம்‌ // சென்று ல / யித்ததடி / 
இராகம்‌ ்‌ காமவர்த்தனி (51) பாடல்‌ எண்‌ ஆ : சரிகமபதநிச்‌ 
தரளம்‌ : மிச்ரசாப்பு 50 ௮ : ச்நிதபமகரிச ' 


பல்லவி 


என்னடி சொன்னாரடி சொல்லடி சேடி 
ஏதும்‌ சொல்லாது மெளனம்‌ சாதிக்கிறாயடி 


அனுபல்லவி 


பொன்னடியவர்‌ மொழிப்‌ புண்ணியவானடி 
புலவர்களும்‌ புகழும்‌ புகழுடையானடி 


பாடல்கள்‌ ஐம்பது 69 


சரணம்‌ 


முன்னம்‌ ஒரு நாளந்த முல்லைச்செடியிடையே 
மோகந்தணியப்‌ பலலீலைபுரிந்த குகன்‌ 
இன்னம்வரக்‌ காணாதென்‌ உள்ளமுருகுதடி 
இனியும்‌ அவரில்லாது தனியே இருப்பேனோடி 


பல்லவி 


: பா பா; பாமா // கமதமகா கா; ரீகரி // சா; சரிகாரீ கா; / 
என்ன டி. // சொன்‌_னா_ர... / டி சொல்ல டி / 
பா;மா பாதா தபமா /. 
சேடி. 
பா பா; பாமா / சமபதநிசா தபமகரிகரி / சா; சரிகாரீகா; // 
என்ன டி... / சொன்‌ __னா__ர._.. / டி சொல்லடி // 
பா, மா, பமகரிகமபத / 
சேடி. வயவர்‌ 
; பா பா; பாமா 4/ கமபதநிச்‌ ரிசா; நி தபா, மகரி / 
என்ன டி. // சொன்‌ __னா_ர_.. / 
சா; சரி காரீகா; // பரு) மாபாதா தப மா / 
டி சொல்லடி / சேடி. 
;;பதாதபமா தா, //தா, நீ ச்ச்‌; / தா, ச்‌, ச்நிதாபாமா // 
ஏ_தும்‌_சொல்‌ // லாது மெளனம்‌ / சா_. தி__க்கி_ // 
காபாமாகரீ, சரிகம // பதபம 


ராய ட_./ என்‌ 
அனுபல்லவி 


:: பதாதபா மா / தா, நீ ச்‌ ச்‌£; /;; ச்ஈச்நிக்ரீச்‌ஈ,. 7/7 
பொன்னடி // ௮வர்‌ மொழி / புண்ணிய / 
நீரிச்நித நீ; சா; // 
த வா னடி/ 
; 1 ச்ச்ச்நிக்ரிச்‌ர, // நீரிசதிதநீ சா; / நீச, ரிச்நிதாபாமா // 
புலவ __.ீர்‌ க / ளும்பு__கழும்‌ // புக__மு__டை // 
ட்‌. // பதபம __ 


ஈ_௨_ன_டடிப 


சரணம்‌ 


73 தா. பா, பமா / பாபாமாபாதாதபமா //;; கு ச்நிதாபாம ச 
முன்னம்‌ ஒ_ // ருநாளந்த___ / முல்லை ச்செ. .// 


70 


காபாமாகாரீகா; ./ 
டி_யி_டையே / 
: :கத பா, மா பமா / காபாமா கரிகரிசஈ; // -.. 
மோகந்‌_த_... // ணிய. ப்படல / 


கக 


: சரிகா; கா; / பா, மா, பாதா தபமா 7] 
வீலை பு / ரிந்த கு _கன்‌../7. 


(அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌) 


இன்னும்வ / ரக்காணாதென்‌ / உள்ளமு // ர௬ுகுதடி. // 
இனியும்‌௮ // வரில்லாது // தனியே இ ../ ருப்பேனோடி / 





